உங்கள்‌ குடும்பத்தினர்‌ மற்றும்‌ ஆகஸ்ட்‌ 2014 
நிறுவனத்தினர்‌ அனைவரது ஆவணி 
மேம்பாட்டிற்கான வில 1௦ 


ஆன்மிக - பண்பாட்டு இதழ்‌ 


உத்‌ 


IS5H 0972-4400 


72440005 


இங்கு நடைபெற உள்ள முக்கிய பணிகள்‌: 

1: இளைஞர்‌ சக்தி மேம்பாடு, ஆளுமை வளர்ச்சி 

3: வாழ்வியல்‌ பயிற்சி - வேலை வாய்ப்பு அறிவுரை 
கள்‌, மேற்படிப்பு ஆலோசனைகள்‌, தீய பழக்கங்களில்‌! 
ருந்து விடுபட ஆலோசனைகள்‌ 

32: தமிழ்‌ - ஆங்கிலம்‌ - சம்ஸ்கிருதம்‌ - இந்தி! ஆகிய 
மொழிப்‌ பாடங்கள்‌ கற்றுத்‌ தருதல்‌ 

3: பாரதிய கலாச்சாரப்‌ பாடங்கள்‌ 

“: சமூக - பொருளாதார வளர்ச்சிக்கான பாடங்கள்‌ 

3: மதம்‌, பண்பாடு, வரலாறு, சமூகவியல்‌, கல்வி, 
வாழ்வியல்‌ மதிப்பீடுகள்‌ பற்றிய ஆய்வுகள்‌ 


சுவாமி விவேகானந்தரின்‌ (55-வது பிறந்த ஆண்டு 3: கலாச்சாரம்‌, நிர்வாகம்‌, மேலாண்மை, சமுதாயப்‌ 
விழாவின்‌ ஓர்‌ அங்கமாக சென்னை, விவேகானந்தர்‌ பணி, வரலாறு, இலக்கியம்‌ பற்றிய கருத்தரங்குகள்‌ 
இல்ல வளாகத்தில்‌, தமிழக அரசின்‌ நிதியுதவியுடன்‌ கட்டப்‌ “5: கணினி நூலகம்‌ - மின்‌ புத்தகங்கள்‌, மின்வடிக்‌ 


பெற்ற “விவேகானந்தர்‌ பண்பாட்டு மையத்தை” மாண்புமிகு கல்வி, மின்வழி இதழ்கள்‌ 

தமிழக முதல்வர்‌ செல்வி ஜெ ஜெயலலிதா அவர்கள்‌, 1: சுவாமிஜி, மனிதவள மேம்பாடு, தேச பத்தி! 

8.7. (4 அன்று காணொளி காட்சி மூலம்‌ (Video Conference) 

திறந்து வைத்தார்‌. 
சுவாமி விவேகானந்த | 

ரின்‌ கருத்துகளை இளை 

ஞர்களிடம்‌ சேர்ப்பதில்‌ 


மாண்புமிகு முதல்வர்‌ 
கொண்டுள்ள எடுபாட்டிற்கு 
ஸ்ரீராமகிருஷ்ண மடம்‌ 
நன்றியைத்‌ தெரிவித்துக்‌ 
கொள்கிறது. 
இளைஞர்களுக்குப்‌ 
பல்வேறு வாய்ப்புக்களை 
அளித்து, அவர்கள்‌ உயர்‌ 
கருத்துகளைக்‌ கிரகித்து 
வளமான, நமது தேசிய மரபு சார்ந்த வாழ்க்கையை 


போன்ற தலைப்புகளில்‌ அனிமேஷன்‌ திரைப்படங்கள்‌ 


ர்‌ . த டட தயாரித்தல்‌. 
அமைத்துக்‌ கொள்வதற்கான பயிற்சிகள்‌ இந்த மையத்தின்‌ மேலும்‌ விவரங்களுக்கு: 544 - 2844 5(85. 
மூலம்‌ அளிக்கப்பட உள்ளன. மின்னஞ்சல்‌: aill@vivekanandahouse.org 


விவேகானந்தர்‌ பண்பாட்டு மையம்‌ திறப்பு விழாவில்‌ துறவிகள்‌ 2 மாண்புமிகு முதலமைச்சர்‌ அவர்களுக்கு சுவாமிஜியின்‌ 
திருவுருவச்‌ சிலை அளிக்கப்படுகிறது. 


சரச ஏல, 
௭ 


7 


4 7 3 


த 


னஃ. 


PPPS, 1 


THE RAMCO CEMENTS LIMITED 


(formerly Madras Cements Ltd.) 
Auras Corporate Centre, V Floor, 98-A, Dr. Radhakrishnan Salai, Mylapore, 
Chennai - 600 004, India. Tel: +91 44 2847 8666. 


Website: www.ramcocements.in 


வாம 


CEME, 
௦ வ 


(2) 


by aH+ 


RAMCO 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 3 ஆவணி - ஆகஸ்ட்‌ 2014 


ஏற்கெனவே 


| தொகுதி 94 & இதழ்‌ 8 | பூரணத்துவத்தை 
௯ ஆகஸ்ட்‌- 2014 * ஜய ணா ஆவணி மீ£ 


குறும்படம்‌ தரும்‌ அரும்‌ பாடம்‌ 
18 இப்படியும்‌ சுதந்திர தினம்‌ 
கொண்டாடலாம்‌! - ராஜராஜேஸ்வரி 
பக்தர்கள்‌ / அன்பர்களுக்கு... 
5  குருதேவரிடம்‌ சரணடைந்துவிடு! 


30 தெய்வத்தாய்‌ வசுந்தரா 
- பாமதிமைந்தன்‌ 

11 சுதந்திரம்‌ பிறப்புரிமையா? பிறர்‌ 

தந்த உரிமையா? - பைரவ சுப்பிரமணியம்‌ 
ன பார ப 


[| ந 


ச்‌ பெற்றோரிடம்‌ ஒரு பின்னை 


- சுவாமி ஆசுதோஷானந்தர்‌ 


6 தூமகேது விநாயகர்‌ 


- காஞ்சி பரமாச்சாரியர்‌ 
வேண்டுகிறான்‌ - ராஜமாதா 2௦ இந்தக்‌ காலத்து கோபிகைகள்‌ 
8 பிரச்னைகளை அணுகுவது - சுவாமி விமூர்த்தானந்தர்‌ 
எப்படி? - சுவாமி £த்மானந்தர்‌ 

4 ப கடலும்‌ 26 கீதா அஷ்டோத்ர சத 


டை! ஷூ” நாமாவளி 
TTA - சுவாமி வித்யாபிரகாஷானந்தர்‌ 
29 ்ரீமஹாகணபதி ஷோடச 
நாம ஸ்தோத்திரம்‌ தமிழாக்கம்‌ 
34 இந்தியக்‌ கலாச்சாரத்திற்கு ஸ்ரீகிருஷ்ணரின்‌ 
பங்களிப்பு - சுவாமி பஜனானந்தர்‌ 
89 புகைப்படப்புதீர்‌: ஆதிசேஷன்‌ 
பூஜித்த தலம்‌ - தஞ்சை ஜெயபாலன்‌ 
44 வண்ணப்‌ படக்கதை : ராதையின்‌ பக்தி 


13 உள்ளுணர்வுக்‌ கதை: ஆரே 
அறிவார்‌ அவர்‌ பாடு! -நூதனா 
14 ஸ்ரீராமகிருஷ்ண மடத்தின்‌ 
தொழுநோய்‌ நிவாரண சேவை 


2௨ மாணவர்‌ சக்தி : குடும்பங்களைக்‌ காக்கப்‌ 
புறப்பட்ட மாணவிகள்‌ - சுவிர்‌ 


33 ஒரு சம்பவம்‌ : துணிவும்‌ திறமையும்‌ 


33 அன்னை ஸ்ரீசாரதையின்‌ உறுதி 
-சுவாமி ததாகதானந்தர்‌ 

41 எல்லோருக்குமான ஒரு பயிற்சி: தியானம்‌ 

49 பாரதியாரை உருவாக்கிய 


நிவேதிதா தேவி - லலிதா பாரதி 


புரிவோம்‌! -சுவாமி விமூர்த்தானந்தர்‌ 


| ay அன்பார்ந்த வாசகர்களே, ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ மற்றும்‌ அதிலுள்ள சிறப்பம்சங்கள்‌, அவை தொடர்பான 
| 1 facebook சுவையான செய்திகளைப்‌ பார்க்க WWW.facebook.com /srkvijayam என்பதைச்‌ சொடுக்குங்கள்‌. 


ஓர்‌ஆண்டுச்‌ சந்தா | 3 ஆண்டுச்‌ சந்தா | 5 ஆண்டுச்‌ சந்தா | 20 ஆண்டுச்‌ சந்தா 
a ட்‌ 

லன்‌ செலுத்த... 1120/- |) ₹960/- | ₹890/- 
டர. ப 81200/- | ₹9000/- | ₹6000/- | 


₹ 1920/- ₹ 3950/- ₹ 6500/- 


வெளிநாட்டுச்‌ சந்தாத்‌ தொகையில்‌, விமானத்‌ தபால்‌ செலவும்‌ அடக்கம்‌. 


டட _ _ உ உ அபயம்‌ ட்ட்ட்ட்டட்டட.. 


தனிப்பிரதி 
₹ 10/- 


ணைய தள 


இதர நாடுகள்‌ 


சந்தா அனுப்புபவர்கள்‌ சந்தாத்‌ தொகையை மணியார்டர்‌ /டிமாண்ட்‌ டிராப்ட்‌ /A1-PAR செக்காக “ஸ்ரீராமகிருஷ்ண மடம்‌” என்ற 
பெயரில்‌ எடுத்து ஸ்ரீராமகிருஷ்ண மடம்‌, மயிலாப்பூர்‌, சென்னை-600 004 என்ற முகவரிக்கு அனுப்புங்கள்‌. 
மாஸ்டர்‌, விசா கிரெடிட்‌ கார்டுகள்‌ மூலம்‌ மடத்தின்‌ வெப்‌ தளத்தில்‌ சந்தா கட்டலாம்‌; நூல்கள்‌ வாங்கலாம்‌. 
©: 2462 1110 Fax: 2493 4589 e-mail : mail@chennaimath.org website : www.chennaimath.org 


ஆசிரியர்‌ : சுவாமி விமூர்த்தானந்தர்‌ தே நிர்வாக ஆசிரியர்‌ : சுவாமி கெளதமானந்தர்‌ 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 4 ஆவணி - ஆகஸ்ட்‌ 2014 


குருதேவரிடம்‌ வகு 


/ /கவான்‌ ஸ்ரீராமகிருஷ்ணர்‌ தமது சீடர்‌ சுவாமி 
யோகானந்தர்‌ மகாசமாதி அடைவதற்கு 6 மாதங்‌ 
களுக்கு முன்பு அவருக்குக்‌ காட்சி அளித்தார்‌. 

சுவாமிகள்‌ அவரிடம்‌, ““குருதேவா, நான்‌ மீண்‌ 
டும்‌ பிறக்க விரும்பவில்லை. இந்த வாழ்க்கையில்‌ 
நான்‌ பெற்ற பாடமே போதும்‌. தயவுசெய்து 
எனக்கு முக்தி அளியுங்கள்‌” என்று வேண்டினார்‌. 

அதற்கு ஸ்ரீராமகிருஷ்ணர்‌, “இல்லை, நீ 
மீண்டும்‌ ஒருமுறை என்னுடன்‌ இந்த உலகிற்குச்‌ 
சேவையாற்ற வர வேண்டும்‌” என்றார்‌. 

அதற்கு யோகானந்தர்‌, “நான்‌ வர மாட்டேன்‌. 
தயவுசெய்து என்னைப்‌ பிறப்பு இறப்பிலிருந்து 
முற்றிலுமாக விடுவித்துவிடுங்கள்‌'” என்று 


பிடிவாதமாகக்‌ கூறினார்‌. 


ராமகிருஷ்ணர்‌ பதில்‌ எது . 
ஷ்‌ து 


வருவதற்கு மறுப்பு 


தெரிவிக்காதே. 

“ “பிரபஞ்சம்‌ முழுவதும்‌ நிறைந்தவர்‌, சூரிய 
சந்திரரைத்‌ தமது இரு கண்களாகக்‌ கொண்டவர்‌ 
என்றெல்லாம்‌ அவரைப்‌ பற்றிச்‌ சிந்திக்காதே; 
நம்முடன்‌ வாழ்ந்த அதே எளிய ஸ்ரீராமகிருஷ்ண 
ராக மட்டுமே அவரை நினை. அவரிடம்‌ 
போவதாகவே தியானம்‌ செய்‌” என்றார்‌. 

இதன்‌ பிறகு யோகானந்தரின்‌ மன நிலையில்‌ 
மாறுதல்‌ ஏற்பட்டது. அவர்‌, “சரி, ஸ்ரீராமகிருஷ்ண 
ரின்‌ திருவுளப்படி நடக்கட்டும்‌. நான்‌ அவரது 
சேவகன்‌. அவர்‌ என்னை என்ன 
செய்விக்கிறாரோ அதைச்‌ செய்வேன்‌” 
என்றார்‌. 
இவ்வாறாக, சுவாமிகள்‌ 


வும்‌ கூறாமல்‌ மறைந்துவிட்டார்‌. தம்மை முழுவதும்‌ 
ஆறு மாதங்களாக நோயால்‌ .ரீராமகிருஷ்ணரிடம்‌ 
சுவாமிகள்‌ மிகவும்‌ அவதிப்‌ சமர்ப்பித்தார்‌. 
பட்டார்‌. ஸ்ரீராமகிருஷ்ணர்‌ பிரும்பிய புத்தகம்‌ 1899, மார்ச்‌ 28-ஆம்‌ 
எப்படியும்‌ இந்த முறை தமது தாதி சுபாஷ்‌ சந்திரபோஸ்‌ தேதி மாலை 3.10 மணி 
ட அனு வதிய! ந்தது கொண்டிரு ந்க சயம்‌, ப. மகாசமாதி 
தாம்‌ இ றக்கக்‌ கூடாது நேதாஜியின்‌ நெருங்கிய நண்ப | அடைந்தார்‌. 
நத ட ரான திலீப்குமார்‌ ராயிடம்‌ நேதாஜி, அவர்‌ உடல்‌ துறப்பதற்கு 
ர ட்ட D, Hl Hi “என்னை முற்றிலும்‌ ஈர்க்கக்கூடிய : முன்பு அங்கிருந்த அன்னை 
நம்பிக்கையுடன்‌ காத்திருந்தார்‌. ்‌ ்‌ a TN 
$ , புதிதான ஒன்றைக்‌ கூறு” என்றார்‌. ஸ்ரீசாரதை .. ௮ 7 
ஏவறமி யோகானந்தரின்‌ “நான்‌ ஒரு புத்தகத்தை 50 முறை பிரம்மாவும்‌ விஷ்ணுவும்‌ 
இந்தப்‌ ர. ன படித்து ஆனந்தமடைந்தேன்‌” என்றார்‌ சிவனும்‌ குருதேவரும்‌ 
இல்லற பக்தரான கிஷ்‌ திலீப்குமார்‌ ராய்‌. என்னை அழைத்துப்‌ போக 
பாபுவிற்குத்‌ தெரிய வந்தது. “அப்படியா! அது என்ன புத்தகம்‌?” | வந்துள்ளனர்‌” என்றார்‌. 
அவர்‌ யோகானந்தரிடம்‌, “அது மகேந்திரநாத்‌ குப்தர்‌ எழு அன்னை ஸ்ரீசாரதையும்‌ 
யோகின்‌, 6 மாதங்களாகக்‌ ்‌ . ்‌ 
திய ஸ்ரீராமகிருஷ்ணரின்‌ அமுத காலை பூஜை செய்து 


கடும்‌ துன்பத்தை அனுபவித்து 
வருகிறாய்‌. நீ படும்‌ வேதனை : 
எங்களையும்‌ வாட்டுகிறது. ்‌ 
தயவுசெய்து ஸ்ரீராமகிருஷ்ண நார 
பெற்றார. 
என்று கூறு. அவருடன்‌ மீண்டும்‌ 


மொழிகள்‌” ” என்றார்‌ திலீப்‌. 
அந்தப்புத்தகத்தைப்‌ பெற்ற சுபாஷும்‌ 
ஈர்க்கப்பட்டுத்‌ 


்‌ அமுதமொழிகளைப்‌ பருகும்‌ பாக்கியம்‌ 


கொண்டிருந்தபோது 
யோகானந்தரை அழைத்துச்‌ 
செல்ல ஸ்ரீராமகிருஷ்ணர்‌ 
வந்திருப்பதைக்‌ கண்டார்‌. 


- சுவாமி ஆசுதோஷானந்தர்‌ 


தினமும்‌ . 
-சாரதகதப்ராணா 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 5 ஆவணி - ஆகஸ்ட்‌ 2014 


முடிவு செய்ய மனமும்‌, வழிவகுக்க அறிவும்‌, செய்து முடிக்க கையும்‌ வேண்டும்‌. - எட்வர்டு கிப்பன்‌ 


ஸ்ர்சந்திரசேகரேந்திர ஸரஸ்வதி ஸ்வாமிகள்‌ 


துூரமாஸுரன்‌ ஓர்‌ அசுரன்‌. அவனுக்குப்‌ பக்தி 
யோடு அசுரத்‌ தன்மையும்‌ அதிகமாகவே இருந்தது. 

அவனது காலத்தில்‌ ஓர்‌ அரசன்‌ இருந்தான்‌. 
கர்ப்பிணியான அரசியின்‌ வயிற்றில்‌ மகாவிஷ்ணு 
வின்‌ அம்சமாகப்‌ பிறக்கப்‌ போகும்‌ பிள்ளையினா 
லேயே, தனக்கு 
தூமாஸுரன்‌ தெரிந்து கொண்டான்‌. 

தன்‌ சேனாதிபதியை அழைத்து, இரவு நேரத்தில்‌ 
அரண்மனைக்குச்‌ சென்று கர்ப்பிணியான அரசி 


மரணம்‌ நேரவிருப்பதைத்‌ 


யைக்‌ கொன்றுவிட்டு வரக்‌ கட்டளையிட்டான்‌. 
ஆனால்‌ சேனாதிபதிக்கு உத்தமப்‌ பெண்மணி 
யான அதுவும்‌ கர்ப்பிணியான அரசியைக்‌ கொல்ல 
மனம்‌ வரவில்லை. அந்தத்‌ 
தம்பதியைப்‌ பிரிக்கவும்‌ மன 
மின்றி, அவர்கள்‌ இருவரை 
க ய்து வடு தூக்கிக்‌ 


விநாயக பக்தர்களான அரசனும்‌ அரசியும்‌, இடை 
விடாது அவரையே தியானித்து, தங்களுக்கு ஏற்‌ 


கஷ்டங்களைத்‌ தீர்த்து நல்லபடியாக 


அரசிக்குப்‌ பிரசவமாகித்‌ தம்‌ ராஜ்யத்திற்குத்‌ திரும்ப 
வேண்டும்‌ என்று பிரார்த்தித்து வந்தார்கள்‌. 


பட்ட 


இதற்கிடையில்‌ அவர்கள்‌ இருவரும்‌ காட்டில்‌ 
தலைமறைவாக இருக்கிறார்கள்‌ என்று தூமாஸுர 
னுக்குத்‌ தெரிந்துவிட்டது. உடனே அவன்‌ அஸ்திரங்‌ 
களை எடுத்துக்கொண்டு காட்டுக்குச்‌ சென்றான்‌. 

அவனது விசேஷ அஸ்திரம்‌ “தூமாஸ்திரம்‌” என்‌ 
பது. தூமம்‌ என்றால்‌ புகை. ஒரே விஷப்‌ 
புகையாகக்‌ கக்கும்‌ அஸ்திரத்தை விடும்‌ வித்தையில்‌ 


அந்தப்‌ “பல்‌” எங்குள்ளது ? 
துன்பத்திற்குப்‌ பிறப்பிடம்‌ எது? 
இன்பத்திற்கு அழிவிடம்‌ எது? 


தோல்விக்குப்‌ பிறப்பிடம்‌ எது? 
வெற்றிக்கு அழிவிடம்‌ எது? 
தீமைக்குப்‌ பிறப்பிடம்‌ எது? 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 6 ஆவணி - ஆகஸ்ட்‌ 2014 


கைதேர்ந்தவன்‌. அதனால்தான்‌ அவன்‌ பெயரே 
“தூமாஸுரன்‌' எனப்பட்டது. 

தன்‌ தூமாஸ்திரத்தால்‌ சிசுவோடு அரசியையும்‌ 
அரசனையும்‌ சேர்த்துக்‌ 
அங்கே சென்றான்‌. சென்றவனுக்குப்‌ பேரதிர்ச்சி! 

அப்போது அரசியின்‌ மடியில்‌ ஒரு குழந்தை 
இருந்தது! விநாயகரே அந்தத்‌ தம்பதியின்‌ பிரார்த்‌ 
தனைக்கு மனமிரங்கி, மகாவிஷ்ணுவின்‌ அம்சமாக 
புத்திர ஸ்தானத்தில்‌ அங்கு தோன்றிவிட்டார்‌. 

இதன்‌ மூலம்‌ விநாயகர்‌, தாம்‌ எல்லா தேவதைக 
ளின்‌ உருவிலும்‌ தோன்ற முடியும்‌ என்று காட்டினார்‌. 
சிவனின்‌ குமாரர்‌, விஷ்ணுவின்‌ அம்சமாகப்‌ பிறந்து 


கொல்வதற்கு அவன்‌ 


சைவ, வைணவ ஒற்றுமையையும்‌ உணர்த்தினார்‌. 

துமாஸுரன்‌ தூமாஸ்திரம்‌ விட, சீறிக்‌ கொண்டு 
பெரிய மேகம்‌ போன்று புகை மண்டலம்‌ ராஜ 
குடும்பத்தை நோக்கிப்‌ பாய்ந்தது. 

தம்மை நோக்கி வந்த அத்தனை புகையையும்‌ 
குழந்தையாக வந்த விநாயகர்‌ தனக்குள்ளேயே 
இழுத்துக்‌ அதற்குப்‌ பிறகு 
அஸ்திரம்‌ செலுத்த இயலாதபடி, தூமாஸுரன்‌ 
களைத்துப்‌ போனான்‌. 


கொண்டுவிட்டார்‌. 


அவனை வதைத்துவிட விநாயகர்‌ தீர்மானித்தார்‌. 


“புதிதாக எந்த அஸ்திரத்தையும்‌ தேட வேண்டிய 
தில்லை; அவன்‌ விடுத்து நாம்‌ உள்வாங்கி வைத்தி 
ருக்கும்‌ விஷப்‌ புகையாலேயே காரியத்தை முடித்து 
விடலாம்‌ என்று விநாயகர்‌ தீர்மானித்தார்‌. 

உடனே தன்‌ வாயால்‌ அத்தனை புகையையும்‌ 
தூமாஸுரனை நோக்கிச்‌ செலுத்த, அந்தப்‌ புகையா 
லேயே அவன்‌ மாண்டான்‌. தூமத்தை அஸ்திரமாகக்‌ 
கொண்டே வெற்றிக்‌ கொடி நாட்டிய விநாயகருக்கு 
“தூமகேது” என்ற பெயர்‌ உண்டாயிற்று. 


(தெய்வத்தின்‌ குரல்‌ -ஆறாம்‌ பகுதி) 
(ஸ்ரீவிநாயக சதுர்த்தி: 29.8.14 - வெள்ளி) 


நன்மைக்கு அழிவிடம்‌ எது? ட்டன. 

வறுமைக்குப்‌ பிறப்பிடம்‌ எது? த்‌ ன ஆ 

வாழ்வுக்கு அழிவிடம்‌ எது? mel Fr 

- அதுதான்‌ சோம்‌”“பல்‌” 

முத்தமிழ்‌ அறிஞர்‌ கி.ஆ.பெ. விசுவநாதம்‌ 
தகவல்‌ : நா. கிருஷ்ணவேலு 


கூறியவர்‌ : 


* அப்பாவே, அம்மாவே! என்னிடம்‌ கண்டிப்‌ 
பாக இருக்கத்‌ தயங்க வேண்டாம்‌. 

அதை நான்‌ விரும்புகிறேன்‌. ஏனென்றால்‌ அது 
எனக்குப்‌ பாதுகாப்பைத்‌ தருகிறது. 

* தீய பழக்கங்கள்‌ என்னை அண்ட அனுமதிக்கா 
தீர்கள்‌. ஆரம்பத்திலேயே அவற்றை இனம்‌ கண்டு 
கொள்வதற்கு உங்களையே நான்‌ நம்புகிறேன்‌. 

* நான்‌ கேட்பதையெல்லாம்‌ உங்களால்‌ வாங்கித்‌ 
தரமுடியாது என எனக்குத்‌ தெரியும்‌. நான்‌ உங்களை 
விளையாட்டாகச்‌ சோதிக்கிறேன்‌, அவ்வளவுதான்‌. 

* நான்‌ தவறு செய்தால்‌ பலர்‌ முன்பு திருத்தி 
என்‌ ஈகோவைத்‌ தாக்காதீர்கள்‌. என்னுடன்‌ பேசி 
விளக்கினால்‌ நான்‌ புரிந்து கொள்ள மாட்டேனா? 

* என்‌ தவறுகளைப்‌ பெரிதுபடுத்திப்‌ பாவங்க 
ளாக எண்ண வைக்காதீர்கள்‌. அது தேவையற்ற 
. குற்ற உணர்வை என்னிடம்‌ ஏற்படுத்தலாம்‌ அல்லவா? 

* நான்‌ பிரச்னையில்‌ உள்ளபோது என்‌ 
குழப்பத்தை உங்களிடம்‌ எரிச்சலாக வெளிப்படுத்து 
கிறேன்‌. அதைப்‌ பொருட்படுத்தாதீர்கள்‌. 


தோல்வியே காணாதவர்‌ என்றோ தம்பட்டம்‌ 
அடித்துக்கொள்ளாதீர்கள்‌. 


அவை உண்மையல்ல என எனக்குத்‌ தெரிந்தால்‌ 
அது எனக்கு அதிர்ச்சியைத்‌ தரும்‌. 
* என்‌ சுயசிந்தனைகளுக்கு மதிப்பு தாருங்கள்‌. 


வீட்டுக்காகப்‌ பொருள்கள்‌ வாங்கும்போது 


என்னோடும்‌ கலந்தாலோசிக்கலாம்‌. நான்‌ உங்களுக்‌ 


குச்‌ சரியான பரிந்துரைகளை அளிக்க மாட்டேனா? 


* எனக்கு அடிபட்டு விடுமோ, காயம்‌ பட்டு 


விடுமோ என்று ஓயாமல்‌ கவலை கொள்ளாதீர்கள்‌. 


அது என்னைப்‌ பலவீனப்படுத்துகிறது. 


கடினமான வீட்டு வேலைகளை என்னை 
நம்பி என்னிடம்‌ விட்டுவிடுங்கள்‌. 
நான்‌ இவற்றை எளிதில்‌ செய்து முடிப்பேன்‌. 


* என்னிடம்‌ தரும்‌ பணத்திற்குக்‌ கணக்கு கேட்‌ 


கும்‌ உரிமையுள்ளவர்‌ நீங்கள்‌. ஆனால்‌ நான்‌ உண்‌ 
மையான கணக்கைக்‌ கூறும்போது இந்தச்‌ செலவு 
ஏன்‌ எப்படி என ஆத்திரப்பட வேண்டாம்‌. 


நான்‌ தவறாகச்‌ செலவு செய்தி 


உட்‌ 
ர்‌ ட்ட , 
௯, 
ணம்‌ 
த ஸ்‌ 
ன க மு ட இடத சி , 4. i 
» ! AN NS 


1 [ி 


ப பெற்றோரிடம்‌ ஒரு பிள்ளை வேண்டுகிறான்‌ 


* நான்‌ உண்பது, உடுப்பது போன்றவற்றைப்‌ 
பற்றி அடிக்கடி “கமெண்ட்‌ அடிக்காதீர்கள்‌. அது 
எனக்குப்‌ பிடிப்பதில்லை. அப்போது நான்‌ 
செவிடன்‌ போல நடித்து என்னை உங்களிடமிருந்து 
கொள்கிறேன்‌ அல்லது எதிர்த்துப்‌ 
பேசுகிறேன்‌ என்பதைக்‌ கவனித்தீர்களா? 


காப்பாற்றிக்‌ 


* நான்‌ கேள்விகள்‌ கேட்கும்போது “உனக்கு 
ஒன்றும்‌ தெரியாது' என என்‌ வாயை அடைக்காதீர்‌ 
கள்‌. அப்படிச்‌ செய்தால்‌, நான்‌ உங்களிடம்‌ கேட்‌ 
பதை நிறுத்திவிட்டு, தேவையான தகவலை வேறு 
எங்கிருந்தாவது பெறுவேன்‌ அல்லவா? 


என்‌ பயங்கள்‌ அசட்டுத்தனமா 
னவை என்று கூறாதீர்கள்‌. எனக்கு 
அவை பயங்கரமான உண்மைகள்‌. 
அந்தச்‌ சமயத்தில்‌ நீங்கள்‌ என்னைப்‌ 
புரிந்துகொண்டு உதவலாம்‌ அல்லவா? 
ய பெற்றவர்களே! 
நீங்கள்‌ தவறே செய்யாதவர்‌ என்றோ, 


என்னைப்‌ 


எனக்கு அடிபட்‌[நி 
விநி£மா, காயம்பட்று 
விநி£மோ என்று 
ஒயாமல்‌ கவலை 


கொள்ளாதீர்கள்‌. அது 
என்னனப்‌ பலவீனப்‌ 


பநுத்துகிறது. 


ருந்தால்‌ தவறை அன்போடு சுட்டிக்காட்டுங்கள்‌. 
அதையே பல முறை :ரிபீட்‌' செய்தால்‌ என்னைக்‌ 
கண்டியுங்கள்‌. 

* என்‌ நண்பர்கள்‌ முன்‌ அவர்களில்‌ யாரையா 
வது உயர்த்தி, 
எதையும்‌ கூறாதீர்கள்‌. அது எனக்கு மட்டுமல்ல, 


என்னைத்‌ தாழ்த்தும்படியான 


அவர்களுக்கும்‌ பிடிப்பதில்லை. 

மெடிகல்‌ செக்கப்புக்குப்‌ போகும்போது 
என்னையும்‌ அழைத்துச்‌ செல்லுங்கள்‌. உங்கள்‌ 
உடல்நிலையில்‌ எனக்கு மிகுந்த அக்கறையுண்டு. 
உங்களைக்‌ கவனித்துக்கொள்ள 
சில வழிமுறைகளைப்‌ 
பற்றி டாக்டரிடம்‌ கேட்டுத்‌ தெரிந்து 
கொள்வேனே! 

மொத்தத்தில்‌, 
நண்பனாக நம்புங்கள்‌. குழந்தையாக 
அன்பு செலுத்துங்கள்‌. இவற்றையே 
நான்‌ வேண்டுகிறேன்‌. - ராஜமாதா 
ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ '7 ஆவணி - ஆகஸ்ட்‌ 2014 


வேண்டிய 


என்னை ஒரு 


தி ஊக்கத்துடன்‌ ஒரு பிரச்னையை அணுகும்போது நமக்‌ * 
குள்ளே ஒரு பலம்‌ வருகிறது. 

அப்போது நீங்கள்‌ பிரச்னையைத்‌ தீர்ப்பதில்‌ வெற்றி பெறு 
வீர்கள்‌ என்று கூறவில்லை. ஆனால்‌ நீங்கள்‌ தோல்வியுற்றாலும்‌ 
அந்த அனுபவத்தால்‌ பயனடைவீர்கள்‌. 

அதுவே உங்கள்‌ மனோபாவமாக இருக்கட்டும்‌. 

பிரச்னைகள்‌ நம்மை நன்கு உருவாக்கவே வருகின்றன, 
உருக்குலைக்க அல்ல. ஒவ்வொரு குறைபாடும்‌ நாம்‌ முன்னேறிச்‌ 
செல்ல அடி எடுத்து வைக்கும்‌ ஒரு படிக்கல்‌. 

இதை உணரும்போது தடைகள்‌ தவிடு பொடியாகின்றன. 

ஒவ்வொரு வேலைக்கும்‌ ஓர்‌ அர்த்தம்‌ உண்டு. நமது வாழ்க்‌ 
கையில்‌ ஏதோவொரு குறிக்கோளை அது நிறைவேற்றுகிறது. 
இந்தத்‌ தத்துவத்தை நாம்‌ புரிந்து கொண்டுவிட்டால்‌ நாம்‌ எந்தச்‌ 
சூழ்நிலையையும்‌ வெற்றியுடன்‌ சமாளித்துவிடலாம்‌. 

நார்மன்‌ வின்சென்ட்‌ பீல்‌ கூறுகிறார்‌: 

கலவரமடைந்தவன்‌ பிரச்னையை அணுகும்போது தன்னை 
மறந்து, இயற்கையான சூழ்நிலையில்‌ செயல்படுவதில்லை. 
மாறாக, தோல்வி ஏற்பட்டால்‌ என்ன செய்வது என்ற பீதியுட 
னேயே செயல்படுவான்‌. தனது வேலை இறைவனுக்குத்‌ தான்‌ 


சுவாம்‌ அக்ஷராத்மானந்தர்‌ 
“படுகிறது. வேலை செய்யும்போது “ 
அவர்கள்‌ தம்மையே மறந்து வேலை 
செய்வார்கள்‌. அவர்கள்‌ வேலையில்‌ 
மூழ்கும்போது உணவுகூட உண்ப 
தில்லை. அவர்களுக்குப்‌ பிரச்னை 
என ஒன்றுமே கிடையாது. 

ஒரு விஞ்ஞானி தனது நண்பர்‌ 
ஒருவரை வீட்டிற்கு விருந்திற்கு 
அழைத்தார்‌. உணவைச்‌ சமைத்து 
வைத்துவிட்டுத்‌ தன்‌ ஆராய்ச்சியில்‌ 
மூழ்கிவிட்டார்‌ அந்த விஞ்ஞானி. 

நண்பர்‌ வந்தபோது விஞ்ஞானி 
ஆராய்ச்சியில்‌ 
பார்த்து, அவரைத்‌ தொந்தரவு செய்ய 
மனமில்லாமல்‌ உணவைத்‌ தானே 
பரிமாறிக்‌ கொண்டு 
பசியின்‌ மிகுதியால்‌ மீதி வைக்காமல்‌ 
சாப்பிட்டு முடித்துவிட்டார்‌. 

ஆனால்‌ அந்த விஞ்ஞானி தன்‌ 
வேலையில்‌ மூழ்கியிருந்ததால்‌, அந்த 
நண்பர்‌ அவரிடம்‌ சொல்லாமலே அங்கி 


மூழ்கியிருப்பதைப்‌ 


சாப்பிட்டார்‌. 


ருந்து சென்றுவிட்டார்‌. 

சிறிது நேரத்தில்‌ விஞ்ஞானி உணவு 
மேஜைக்குச்‌ சென்று பார்த்தபோது 
உணவு காலியாயிருப்பதைப்‌ பார்த்தார்‌. 

“ஓ, நான்‌ உணவை வெகுநேரத்திற்கு 
முன்பே சாப்பிட்டுவிட்டேன்‌ போல்‌ 
இருக்கிறது” என எண்ணிக்‌ கொண்டே 
அவர்‌ மீண்டும்‌ சோதனைச்சாலைக்குச்‌ 
சென்று தன்‌ பணியைத்‌ தொடர்ந்தார்‌. 


சுவாமி விவேகானந்தரின்‌ கர்மயோ 


செய்யும்‌ பூஜை என்று எண்ணுவதில்லை. 
\ சிறந்த மனிதர்களிடம்‌ ஒரு குணம்‌ பொதுவாகக்‌ காணப்‌/ 
+ 


H வ.உ.சிதம்பரனார்‌ 
கப்பலோட்டிய தமிழன்‌ 
வ.உ.சி.யின்‌ வாழ்க்‌ 
கைக்‌ குறிப்பு, அவரது 
இலக்கியப்‌ படைப்புகள்‌ 
பற்றிக்‌ கூறும்‌ நூல்‌. 
பக்கம்‌ 184 - விலை 


கத்தின்‌ கூற்றும்‌ இதுதான்‌. “நிஷ்காம 
கர்மம்‌' அதாவது “பிரதிபலனை எதிர்‌, 
. - 


நகர்‌, சென்னை - 600 083. 6 :2474 0281. 


H தியாகச்‌ சுடர்கள்‌ 


செண்பகராமன்‌, வீரவாஞ்சி போன்ற தமிழகத்தின்‌ 
1௦ தேசிய சுதந்திரப்‌ போராட்ட வீரர்களின்‌ வரலாறு. 
பக்கம்‌ 16௦ விலை ரூ.60/-. 

ஆசிரியர்‌: முனைவர்‌ சரசுவதி இராமநாதன்‌ 


ப பாரதத்தின்‌ பண்பாடு 


உங்கள்‌ காலில்‌ நில்லுங்கள்‌. அது தானாக உங்களை வழி நடத்திச்‌ செல்லும்‌. - சுவாமி சிவானந்தர்‌ 


ஆசிரியர்‌: மா.ரா. அரசு 


ரூ. 25/-. 
சாகித்திய அகாதெமி, குணா பில்டிங்ஸ்‌, 443, அண்ணா 


சாலை, தேனாம்பேட்டை, சென்னை - 600 018. 

H பாரத புண்ணிய பூமி 
சார்தாம்‌ எனப்படும்‌ கங்கோத்ரி, யமுனோத்ரி, கேதார்‌ 
நாத்‌, பத்ரிநாத்‌ யாத்திரை பற்றிய விவரங்கள்‌. 
பக்கம்‌ 114 -விலை ரூ.100/-. 
| ஆசிரியர்‌: மணிமேகலை சிதம்பரம்‌ 
ஆனந்த நிலையம்‌, 7/14, புதூர்‌ முதல்‌ தெரு, அசோக்‌ 


ஹிந்து மதம்‌, கீதை பற்றி சுவாமி முருகானந்த ஸரஸ்‌ 
வதி நிகழ்த்திய உரை. பக்கம்‌ ௨௦ - விலை ரூ.50/-. 

மேற்கண்ட இரண்டு புத்தகங்களும்‌ கிடைக்குமிடம்‌: 
வானதி பதிப்பகம்‌, 23, தீனதயாளு தெரு, தி.நகர்‌, 
சென்னை - 600 017. ௫ : 2434 2810. 

H ஆதிசங்கரர்‌ அருளிய ஜீவன்‌ முக்த லஹரி 
பக்கம்‌ 2௦ -விலை ரூ. 40 / -. ஆசிரியர்‌: பச்சையம்மாள்‌ 
கடலங்குடி பப்ளிகேஷன்ஸ்‌, 38, நடேச அய்யர்‌ தெரு, 
தி.நகர்‌, சென்னை - 600 017. ௫ : 2434 3406. 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 8 ஆவணி - ஆகஸ்ட்‌ 2014 


சுய முன்னேற்றப்‌ பகுதி 
பாராது செய்யும்‌ 
சிறப்பு நமது 
ஆணவத்தையும்‌ அழிப்பதுதான்‌. 
சுவாமிஜி மேலும்‌ கூறுகிறார்‌: 


உடல்நினைவையும்‌ 


பிரதிபலனை எதிர்பார்த்து வேலை 
செய்பவன்தான்‌ வேலை கடினமானது 
அல்லது மட்டமானது என்று நினைத்து 
ஆர்வமின்றி வேலை செய்வான்‌. 

வெளிச்‌ சூழ்நிலைகள்‌ நம்மைக்‌ 
கட்டுப்படுத்துவதில்லை. அந்தச்‌ 
சூழ்நிலைகளைப்‌ பற்றிய நமது 
எண்ணங்கள்தான்‌ நம்மைக்‌ கட்டுப்‌ 
படுத்தவோ, நமக்குச்‌ சுதந்திரம்‌ 
அளிக்கவோ செய்கின்றன. 

நீங்கள்‌ கேட்கலாம்‌, ஒருவனது 
பிரச்னைகள்‌ எல்லாம்‌ தீர்ந்துவிட்‌ 
டால்‌ அல்லது அவனது பிரச்னைகள்‌ 


எல்லாம்‌ தீர்க்கப்பட்டுவிட்டால்‌, 
அவனது கவலைகள்‌ எல்லாம்‌ 
தீர்ந்துவிடுமா? 


ஷோபனேர்‌ என்ற தத்துவவாதி 

“ஒருவன்‌ தனது பாது ' 
காப்பு, நல்வாழ்வு இரண்டையுமே 
பெற்ற பிறகு அந்தச்‌ சூழ்நிலையில்‌ 
அவனுக்குப்‌ பிரச்னைகளே இருக்கக்‌ 


கூறினார்‌: 


கூடாது என்பதுதான்‌ முறை. ஆனால்‌ 
அப்போது அவன்‌ தனக்குத்தானே ஒரு 
பிரச்னையாக ஆகிவிடுவான்‌”. 
அதாவது பிரச்னைகளே இல்லாமல்‌ 
இருப்பதும்‌ ஒரு பிரச்னைதானோ? 
ஓர்‌ உதாரணம்‌. ராமகிருஷ்ண மிஷன்‌ 
மேற்கொண்ட சில புனர்நிர்மாணப்‌ 


ந ன்‌ ்‌ 
பணிகளை இங்கு கூறலாம்‌. ன 


H சுவாமி சிவானந்தர்‌ 


ரிஷிகேஷ்‌ சுவாமி சிவானந்தரின்‌ வரலாறு. பக்கம்‌ 


64 -விலை ரூ. 80/- 


ஆசிரியர்‌: பருத்தியூர்‌ டாக்டர்‌ கே. சந்தானராமன்‌ 
பூங்கொடி பதிப்பகம்‌, 14, சித்திரைக்‌ குளம்‌ மேற்குத்‌ 
தெரு, மயிலாப்பூர்‌, சென்னை - 600004. ௫ :2464 3074. 


॥ ஆத்மதீர்த்தம்‌ 


வேலையின்‌ \ 


இவை நாடு முழுவதும்‌ பூகம்பம்‌, வெள்ளம்‌ போன்றவை “, 


' ஏற்படும்போது செய்யப்படும்‌ சேவைகள்‌. இவற்றின்‌ மூலமா | 


கப்‌ பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீடுகள்‌ கட்டிக்‌ கொடுத்ததோடு 
மட்டுமல்லாமல்‌ பலருக்குத்‌ தன்‌ சொந்தக்‌ கால்களில்‌ நிற்பதற்‌ 
காக வேலைவாய்ப்புகளும்‌ ஏற்படுத்திக்‌ கொடுக்கப்பட்டன. 

அதன்‌ பலன்‌? இத்திட்டத்தால்‌ பயன்‌ பெற்றவர்கள்‌, தங்க 
ளுக்குத்‌ திடீரென்று வந்த பணத்தை வைத்துக்‌ கொண்டு என்ன 
செய்வது என்று தெரியாமல்‌ தீய பழக்கங்களில்‌ ஈடுபட்டனர்‌. 

பிறகு இந்த முறை மாற்றப்பட்டு அந்த மக்களுக்கு வாழும்‌ 
முறையைக்‌ கற்றுக்‌ கொடுத்து, 
அவர்களையே அந்தப்‌ புனர்‌ நிர்மா 
ணப்‌ பணிகளில்‌ ஈடுபட வைத்த 
பின்தான்‌ நிலைமை இப்போது 
சீரடைந்துள்ளது. 

நாம்‌ எதிர்கொள்ள விரும்பாத 
சூழ்நிலையைக்‌ கஷ்டம்‌ என்போம்‌. 
நாம்‌ அதை எதிர்கொள்ள வேண்டும்‌ 
என்று தீர்மானிக்கும்போது அது 
இல்லை. “சுத்தியல்‌ 
கண்ணாடியை உடைக்கும்‌. ஆனால்‌ 


கஷ்டம்‌ 


்‌ இரும்பை இணைக்கும்‌” என்பர்‌ 
தர்‌ பெரியோர்‌. 
கஷ்டமான சூழல்‌ உன்னை 


எப்படிப்‌ பாதிக்கிறது என்பது உன்னுள்ளே உள்ள மனோதிடத்‌ 


தைப்‌ பொருத்தே அமைகிறது. கஷ்டங்கள்‌ நம்மை உருவாக்கு 
பவை; உடைப்பவை அல்ல. 

ஸ்ரீமத்‌ சுவாமி ரங்கநாதானந்தர்‌, “தொல்லைகளிலிருந்து 
ஓடிப்‌ போவது அவற்றுக்கு நிவாரணம்‌ ஆகாது. ஏனெனில்‌ 
அவை உன்னைத்‌ துரத்திக்‌ கொண்டு வரும்‌. ஆகவே அவற்றை 
எதிர்த்து நில்‌” என்கிறார்‌. 

இவற்றிலிருந்தெல்லாம்‌ ஒன்று தெளிவாகிறது. வெற்றியை 
நோக்கி நடைபோடும்‌ மனிதனிடம்‌ எந்தவொரு சூழ்நிலையை 
யும்‌ எதிர்கொள்ளும்‌ ஆர்வம்‌ காணப்படும்‌. ஆம்‌, அந்த ஆர்வம்‌ 
ட இருந்தால்‌ அனைத்தையும்‌ சாஇக்கலாம்‌. A 


சங்கர்‌ பதிப்பகம்‌, 15/21, டீச்சர்ஸ்‌ கில்டு காலனி, 2-வது 


தெரு, ராஜாஜி நகர்‌ விரிவு, வில்லிவாக்கம்‌, சென்னை - 
600 049. © :2650 2086 
ப திருக்கயிலாய பரம்பரைத்‌ தருமையாதீனம்‌ 
வெளியிடும்‌ பன்னிரு திருமுறைகள்‌ 
பொழிப்புரை, குறிப்புரை, விளக்கவுரை, வரலாற்‌ 
றுக்‌ குறிப்புகளுடன்‌ 1, 1௦௦ பக்கங்கள்‌ கொண்ட 


ஆதிசங்கரரின்‌ வரலாறு மற்றும்‌ மிகக்‌ குறுகிய காலத்‌ 
தில்‌ அவர்‌ ஆற்றிய வியக்கத்தக்கச்‌ செயல்களைப்‌ 
பற்றி விரிவாகக்‌ கூறுகிறது இந்த வேதாந்த நூல்‌. 
பக்கம்‌ 5௦2. விலை குறிப்பிடப்படவில்லை. 
ஆசிரியர்‌: நொச்சூர்‌ வெங்கடராமன்‌ 
தொடர்புக்கு : பி.இ.கணேஷ்‌, சென்னை. ௫:93812 43110. 
H நடராஜ தரிசனம்‌ 

ஸ்ரீநடராஜ தத்துவத்தின்‌ பெரும்‌ உண்மைகளை 
விளக்கும்‌ நூல்‌. பக்கம்‌ 4௦௦ - விலை ரூ.2757 -. 
ஆசிரியர்‌: முனைவர்‌ சி.எஸ்‌. முருகேசன்‌ 


1௦ தொகுதிகள்‌. அடக்க விலை ரூ.ஒ000/-. 
H பதினான்கு சாத்திரங்கள்‌ (மெய்கண்ட நூல்கள்‌) 
விளக்கவுரை தெளிவுரையுடன்‌. ரூ.850/-. 
H திருக்குறள்‌ உரைவளம்‌ (முப்பால்‌) 
அடக்க விலை ரூ.200/-. 
தொகுப்பாசிரியர்‌: ச.தண்டபாணி தேசிகர்‌ 
மேற்கண்ட மூன்று நூல்களும்‌ கிடைக்குமிடம்‌ : ஞான 


சம்பந்தம்‌ பதிப்பகம்‌, தருமபுரம்‌ - மயிலாடுதுறை-609 
001. 6 : 04364-223 264. + 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 9 ஆவணி - ஆகஸ்ட்‌ 2014 


ஒரு மரத்தை நடுவதற்கு உகந்த காலம்‌ இருபது வருடம்‌ முன்பு இருந்தது. அடுத்த உகந்த நேரம்‌ இப்போதுதான்‌! - சீனப்‌ பழமொழி 


தமிழ்நாடு, ஸ்ரீராமகிருஷ்ணர்‌ - சுவாமி விவேகானந்தர்‌ பக்தர்களின்‌ 22-ஆவது மாநாடு 
செல்‌ - 94868-47005, 94428-11833, 94439-04714. email:ramakrishnatvm20 14@ gmail.com 
மாநாடு நடைபெறும்‌ இடம்‌: சண்முகா கலை அறிவியல்‌ கல்லூரி, திருவண்ணாமலை 
நாண்‌: 2014 ஒசம்பர்‌ 26 வளன்ளீ, 2௨7 ௫ல்‌, 26 ஞாயிறு 
பகவான்‌ ஸ்ரீராமகிருஷ்ணரின்‌ திருவருளைப்‌ பெற்ற அன்பர்களே! பக்தர்களே! அன்பு 
கலந்த வணக்கம்‌. 


A ஸ்ரீ அண்ணாமலையார்‌ உடனுறை உண்ணாமுலையம்மன்‌ கோயில்‌ கொண்டிருக்கும்‌ 
திருவண்ணாமலையில்‌, ஸ்ரீ ராமகிருஷ்ண பக்தர்களின்‌ 22-ஆவது மாநாடு நடைபெற 
இருக்கிறது. இந்த மாநாட்டில்‌ கலந்துகொள்ளும்படி, உங்கள்‌ அனைவரையும்‌ அன்புடன்‌ அழைக்கிறோம்‌. 

இந்த மாபெரும்‌ ஆன்மிகத்‌ திருவிழாவில்‌ ஸ்ரீராமகிருஷ்ண மடத்தின்‌ மூத்த துறவிகள்‌ பரம பூஜனீய ஸ்ரீமத்‌ 
சுவாமி கெளதமானந்தஜி மகராஜ்‌ உட்பட, தமிழகத்திலுள்ள அனைத்து ஸ்ரீராமகிருஷ்ண மடங்களையும்‌ சேர்ந்த 
சந்நியாசிகள்‌, ஸ்ரீசாரதா மடங்களைச்‌ சேர்ந்த சந்நியாசினிகள்‌, அறிஞர்‌ பெருமக்கள்‌ ஆகியோரின்‌ ஆன்மிகச்‌ 
சொற்பொழிவுகள்‌, பக்திப்‌ பாடல்கள்‌, கலை நிகழ்ச்சிகள்‌, ஹோமம்‌ ஆகியவை இடம்‌ பெறும்‌. 


இந்த மாநாட்டை நடத்துவதற்கு சுமார்‌ 45 இலட்சம்‌ ரூபாய்‌ செலவாகும்‌ என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 
இதில்‌ கலந்துகொள்ள விரும்பும்‌ பக்தர்கள்‌ உணவு, தங்குமிடம்‌ ஆகியவற்றுக்கு நபர்‌ ஒருவருக்கு ரூ.250 
நுழைவுக்‌ கட்டணம்‌ செலுத்த வேண்டும்‌. நுழைவுக்‌ கட்டணம்‌ செலுத்துவதற்குக்‌ கடைசி நாள்‌ 20.11.2014. 


அன்பர்கள்‌ தாங்கள்‌ அளிக்க விரும்பும்‌ நன்கொடைகள்‌ - மாநாட்டு உறுப்பினர்‌ கட்டணம்‌ ஆகிய 
வற்றை, Tamil Nadu Sri Ramakrishna — Swami Vivekananda Devotees 22nd Conference 2014 என்ற பெயரில்‌, டி.டி. 
/காசோலை/மணியார்டர்‌ மூலம்‌, “ஸ்ரீ ராமகிருஷ்ண ஆஸ்ரமம்‌, கிரிவலப்பாதை - காஞ்சி ரோடு, பெட்ரோல்‌ பங்க்‌ 
எதிரில்‌, திருவண்ணாமலை - 606 604 என்ற முகவரிக்கு அனுப்பும்படி அன்புடன்‌ கேட்டுக்‌ கொள்கிறோம்‌. 


சுவாமி ராமானந்தர்‌ 
செயலாளர்‌ - மாநாட்டுக்‌ குழுவினர்‌ 


© 21/7 மயி ma ane ig 


சமூக கலைகலக்கிய மாத இதழ்‌ சிங்கப்பூர்‌, மலேசியா, இலங்கை நகரத்தார்களுக்கு 
- சொந்த நாட போன்று தென்னிந்திய உணவு (சைவம்‌) 
ஆன்மீகம்‌ கலந்த இன்பச்சுற்றுலா. சேவை நோக்கோடு 
மிகக்குறைந்த கட்டணத்தில்‌ வசதியாகச்‌ சென்று வர ஏற்பாடு 
செய்துள்ளோம்‌. 
29.07.2014 அன்று இலங்கை சென்று 04.08.2014 அன்‌ 
சென்னை திரும்புதல்‌ (கட்டணம்‌ விசா உள்பட ரூ. 33.000/- 
18.08.2014 அன்று சென்னையில்‌ இருந்து மலேசியா, 
சிங்கப்பூர்‌ சென்று 27.08.2014 அன்று திரும்புதல்‌. (கட்டணம்‌ 
ரூ,66,500/- விசா செலவு, விமான கட்டணம்‌, நுழைவுக்‌ 
கட்டணங்கள்‌, மற்றும்‌ உணவு, தங்கும்‌ விடுதிக்கட்டணங்கள்‌ 
உள்பட) 
21.10.2014 அன்று சென்னையிலிருந்து மலேசியா, 
சிங்கப்பூர்‌, சென்று 29.10.2014 அன்று திரும்புதல்‌ (பினாங்கு, 
லங்காவி தீவுகள்‌ உள்பட - 9 நாள்‌) 
19.09.2014 இலங்கை சென்று 25.09.2014 சென்னை திரும்புதல்‌. 


மேலும்‌ விபரங்களுக்கு : 99404 55254, 97897 66700 
முகவரி : நா. இளங்கோவன்‌, (ஆசிரியர்‌, நகரத்தார்‌ மலர்‌) 
புதிய எண்‌ : 59, கேனல்‌ பேங்க்‌ ரோடு, 2வது மாடி, ஆர்‌ஏ புரம்‌, சென்னை - 600 028 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 10 ஆவணி - ஆகஸ்ட்‌ 2014 


பள்ளியில்‌ நடக்கும்‌ இந்த விபரீதத்தைப்‌ பற்றிக்‌ கூறினர்‌. 


2005, செப்டம்பர்‌. 
பள்ளித்‌ தொடக்க நாள்‌. 
அமெரிக்காவில்‌ அர்க்கன்‌ 
ஸாஸ்‌ மாநிலத்தில்‌ லிட்டில்‌ ராக்‌ 
நகர்‌. ராபின்ஸன்‌ 
உயர்நிலைப்‌ பள்ளியின்‌ சரித்திர 
ஆசிரியை, 


அங்குள்ள 


மார்த்தா 


வித்தியாசமான ஒரு செயலைச்‌ செய்து 


சரித்திரம்‌ படைத்தார்‌. 


பள்ளியின்‌ முதல்‌ நாளில்‌, நிர்வாகத்‌ 
தின்‌ அனுமதியோடு அவர்‌ தன்‌ வகுப்பிலி 
ருந்த மேஜை - நாற்காலி அனைத்தையும்‌ 


முன்கூட்டியே அகற்றிவிட்டார்‌. 


குழந்தைகள்‌ வகுப்பில்‌ 


டீச்சர்‌?” என்று கேட்டனர்‌. 


ஆசிரியை: 


உரிமையை எவ்வாறு பெறுகிறீர்கள்‌ 1 


என்று 
உங்களுக்கு மேஜை கிடைக்காது.” 
பலரும்‌ சிந்தித்தனர்‌. 


“ டீச்சர்‌, 


நாங்கள்‌ மோசமான மதிப்பெண்கள்‌ 


பெற்றுவிட்டோமா??”? 


“இல்லை” 


“நாங்கள்‌ பழகுவதில்‌ ஏதேனும்‌ தவறைக்‌ கண்டீர்களா?” 


“இல்லை, அதுவுமல்ல.”? 


இப்படிப்‌ பல கேள்விகள்‌ கேட்கப்பட்டன, சரியான ஒன்றைத்‌ 
தவிர! நேரம்‌ கடந்தது. இன்னமும்‌ மேஜைகள்‌ வந்த பாடில்லை. 
பரபரப்படைந்த குழந்தைகள்‌ தத்தம்‌ பெற்றோர்களை அழைத்து 


காத்ரென்‌ 


நுழைந்ததும்‌ 
ஆசிரியையிடம்‌, “மேஜைகள்‌ எல்லாம்‌ எங்கே 


“நீங்கள்‌ நாற்காலியில்‌ அமரும்‌ 


எனக்குத்‌ தெரிவிக்கும்வரை 


ஒரு வேளை தேர்வில்‌ 8 | 


எமனும்‌ காமனும்‌ 
“எமன்‌ பிரியமற்றவனைப்‌ போலிருந்து 
நன்மை செய்கிறான்‌; 
காமன்‌ பிரியமுள்ளவனைப்‌ போலிருந்து 
தமை செய்கிறான்‌.” 
a PURE 113 22 
பாண்டி பனூர்‌, சென்னை PH:24312345 


முற்பகலிலிருந்து பள்ளியில்‌ தொலைக்காட்சி செய்திப்‌ பிரிவினர்‌, 


வகுப்பில்‌ நாற்காலிகளை அகற்றிய இந்த வினோத ஆசிரியையின்‌ 
செயல்களை உலகுக்குத்‌ தெரியப்படுத்தும்‌ விதமாகக்‌ கூடினர்‌. 


அந்த நாளின்‌ கடைசிப்‌ பிரிவேளையும்‌ வந்தது. ஒன்றும்‌ புரியாமல்‌ 
விழித்த மாணவர்கள்‌ வேறு வழியின்றி நாற்காலிகளற்ற வகுப்பறை 
யின்‌ தரையிலேயே உட்கார்ந்து கொண்டுவிட்டனர்‌. 
ஆசிரியை மார்த்தா காத்ரென்‌ கூறினார்‌: ““உங்களில்‌ ஒருவரால்‌ 
கூட, வழக்கமாக வகுப்பிலுள்ள மேஜை - நாற்காலிகளைப்‌ 
பெறும்‌ உரிமையை நீங்கள்‌ எவ்வாறு பெற்றீர்கள்‌ என்று கூற 
முடியவில்லை. இப்போது அதை நானே கூறுகிறேன்‌.”? 
இவ்வாறு கூறிவிட்டு, ஆசிரியை மார்த்தா வகுப்பறையின்‌ 
கதவைத்‌ திறந்தார்‌. வெளியில்‌ நின்றி 
ருந்த 27 அமெரிக்க ராணுவ வீரர்கள்‌, 
ஆளுக்கு ஒரு நாற்காலியைத்‌ தூக்கி 
வந்து வகுப்பில்‌ வைத்துவிட்டு, அறை 
யின்‌ சுவரோரம்‌ சென்று நின்றனர்‌. 


கடைசி ராணுவ வீரரும்‌ தான்‌ 
ு கொண்டு வந்த மேஜையை 
வைத்துத்‌ திரும்பியபோது 
மார்த்தா கூறினார்‌: 
“மாணவர்களே, வகுப்‌ 
பில்‌ நாற்காலியில்‌ அமரும்‌ 
உரிமையை நீங்களாகவே 
| பெறவில்லை. 
போன்ற வீரர்களே உங்களுக்கு அவற்‌ 
றைப்‌ பெற்றுத்‌ தந்தனர்‌. 
“இந்த மேஜை, 
இவர்கள்‌ உங்களுக்காக இங்கே வைத்‌ 


இவர்கள்‌ 


நாற்காலிகளை 
தனர்‌. உங்களுக்குக்‌ கிடைத்துள்ள 
சுதந்திரமான வசதிக்காக இவர்களும்‌ 
மற்ற பலரும்‌ தங்கள்‌ கல்வியைக்‌ 
கைவிட்டு, தங்கள்‌ குடும்பத்திற்கு 
ஏற்பட்ட இடையூறுகளையும்‌ 
பொருட்படுத்தாமல்‌ எதிரிகளிடமி 
ருந்து நம்‌ நாட்டின்‌ சுதந்திரத்தைக்‌ 
காப்பாற்றி வருகிறார்கள்‌. 
“இனி, இந்த 


நாற்காலிகளைப்‌ பயன்படுத்தும்‌ 


-ஆதிசங்கரர்‌ 
மேஜை, 


போது ராணுவ வீரர்கள்‌ நமக்காக 
உரிமைகளை வென்று வந்ததை 
என்றும்‌ நினைவில்‌ 
வேண்டும்‌!” 


- எம்‌.பைரவ சுப்பிரமணியம்‌ 


கொள்ள 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 11 ஆவணி - ஆகஸ்ட்‌ 2014 


செய்ததைச்‌ சொல்லாதீர்கள்‌. உங்களால்‌ என்ன செய்ய முடியும்‌ என்பதைச்‌ செய்து காட்டுங்கள்‌! - ஜஸ்டின்‌ ஹெரால்டு 


ஸம்ஸ்க்ருத ப்ரவேசம்‌ 
க்ருஹப்‌ ப்ரவேசம்‌ தெரியும்‌! ஸம்ஸ்க்ருத ப்ரவேசம்‌ என்றால்‌... 
அஞ்சல்‌ வழி அல்லது நேர்முகவகுப்பின்‌ மூலம்‌ 
ஸம்ஸ்க்ருதம்‌ கற்கும்‌ திட்டமே "ஸம்ஸ்க்ருத ப்ரவேசம்‌”. 
ஸம்ஸ்க்ருத ப்ரவேச பாடங்கள்‌ அடங்கிய 12 புத்தகங்களின்‌ 

தொகுப்பு அஞ்சலில்‌ வரும்‌. படித்து விடை எழுதி தபாலில்‌ அனுப்பவும்‌. 
12 வயதிற்கு மேற்பட்ட யாவரும்‌ இந்தப்‌. பாடத்திட்டத்தில்‌ | சேரலாம்‌. 
பயிற்று மொழி - தமிழ்‌ அல்லது ) ஆங்கிலம்‌ _ 


உங்கள்‌ வீட்டிற்கு வரும்‌ பாடநூலில்‌... 

. ஸம்ஸ்க்ருத பாடங்கள்‌ க ட 
உ ஸம்ஸ்க்ருத கதைகள்‌ உடனே தங்களை ந்தப்‌ 
* பொன்மொழிகள்‌ பாடத்திட்டத்தில்‌ இணைத்துக்‌ 
உ புதிர்கள்‌ கொள்ளவும்‌. அணுக வேண்டிய 
உ ஆன்றோர்வாக்கு முகவரி, தொலைபேசி எண்கள்‌, 
* நமது தேசத்தின்‌ அறிவியல்‌ தகவல்கள்‌ மற்றும்‌ கட்டண விவரம்‌ கீழே 

மற்றும்‌ ஸம்ஸ்க்ருதத்தில்‌ பேச ஆரம்பிக்க கொடுக்கப்பட்டுள்ளன. 

எளிய வழிமுறைகளையும்‌ நீங்கள்‌ 

அறியலாம்‌! 


6 மாதங்களுக்கு | ரூபாய்‌ பாய்‌ 300/- மட்டுமே. உங்கள்‌ பெயர்‌, முழு முகவரி, 

தொலைபேசி எண்‌ மற்றும்‌ ஈமெயில்‌ ஆகியவற்றை மறக்காமல்‌ குறிப்பிடவும்‌. 

"SAMSKRITA உதய்‌!” என்ற பெயருக்கு 14.0 /D.D./ காசோலையாகவோ 
கீழ்க்கண்ட முகவரிக்கு அனுப்பவும்‌ 


\M HIGH ROAD, HENNA 


3 7°112/ 4- 
tration EMAIL: samskritapn 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 12 ஆவணி - ஆகஸ்ட்‌ 2014 


வஞ்சம்‌ தீர்க்கும்‌ எண்ணம்‌, எண்ணியவனையே பழிவாங்கிவிடும்‌. - சிங்செள 


“ஏன்‌, இன்று இப்படிச்‌ சோகமாக இருக்கிறீர்‌ உங்கான்கக்‌ ஒரு பிரச்னை வந்ததும்‌ உங்களையே 


கள்‌? பார்த்ததே 


இல்லையே?” கணவனிடம்‌ மனைவி கேட்டாள்‌. 


உங்களை நான்‌ இப்படி 


“நானும்‌ எவ்வளவோ என்னைச்‌ சமாதானப்‌ 
படுத்திக்‌ கொள்கிறேன்‌. ஆனால்‌, என்‌ மக்களே 
என்னை நம்பாமல்‌ விமர்சிக்கும்போது எனக்கு 
எவ்வளவு வருத்தமாக இருக்கிறது தெரியுமா?” 
என்று பெருமூச்சு விட்டபடி கூறினார்‌ கணவர்‌. 

“உங்கள்‌ கவலையை என்னிடம்‌ கூறக்‌ 
கூடாதா?” மனைவி கேட்டாள்‌. 

“இன்று என்‌ பிரிய மகன்களுள்‌ ஒருவன்‌ என்னிடம்‌ 
கொட்டிய வார்த்தைகள்‌ தேள்‌ 
கொட்டியதற்குச்‌ சமம்‌. அவன்‌ 
என்னிடம்‌ எவ்வளவு விசுவாச 
மாக இருந்தான்‌. பிறந்ததிலிருந்து 
நான்‌ அவனை என்‌ நேரடிப்‌ 
பார்வையிலேயே வைத்துக்‌ 
காப்பாற்றி வருகிறேன்‌” 

“அதை ஊரே அறியுமே!”' 

“பிறக்கப்‌ போகும்‌ அவனது 
பையனுக்குக்கூட நான்‌ பல நல்ல 


ஏற்பாடுகளைச்‌ செய்துள்ளேன்‌” 
- கணவனின்‌ குரல்‌ கம்மியது. 

அவ 
னது குடும்பத்திற்கும்‌ சுற்றத்தா 
ருக்கும்‌ நீங்கள்‌ செய்ததை அவன்‌ 


“கவலைப்படாதீர்கள்‌. 


மறக்கவே மாட்டான்‌” 

“நீ தாய்‌. இப்படித்தான்‌ அவனது தவறை மறந்து 
பேசுவாய்‌. ஆனால்‌ இன்று அவன்‌ என்‌ மனம்‌ புண்படும்‌ 
படி எப்படிப்‌ பேசினான்‌ தெரியுமா? அதுவும்‌ கோவிலில்‌ 
உரக்கக்‌ கத்தி என்னைக்‌ கலங்க வைத்துவிட்டான்‌.”' 

“அப்படியா? அவனா இப்படி! அவன்‌ உங்கள்‌ மீது 
மிகுந்த நம்பிக்கை உள்ளவனாயிற்றே?”? 

“அப்படித்தான்‌ இருந்தான்‌. விதிவசத்தால்‌ திடீரென 
அவனது குடும்பத்தில்‌ ஒரு பிரச்னை வந்தது. அதைப்‌ 
பற்றி அவன்‌ என்னிடம்‌ கூறுவதற்கு முன்பே, அவனுக்கு 
நான்‌ தைரியம்‌ தந்தேன்‌. என்னிடம்‌ மதிப்புள்ள சிலரிடம்‌ 
பேசி, அவனுக்குப்‌ பண உதவியும்‌ செய்தேன்‌.” 

“மருத்துவ உதவியும்‌ செய்திருப்பீர்களே?”' 

“அமாம்‌, ஆனால்‌ இன்று அவன்‌ அதையெல்லாம்‌ 
மறந்து “என்னை நம்புவது பித்துக்குளித்தனம்‌; யாரும்‌ 
இனி என்னிடம்‌ போய்‌ ஏமாற வேண்டாம்‌ என்று 
கோவிலில்‌ பலர்‌ முன்னிலையில்‌ கத்திப்‌ பேசினான்‌” 

“அட ராமா, இவன்‌ என்‌ இப்படி மாறிவிட்டான்‌! 
கோவில்‌ காரியம்‌ என்றால்‌ இவன்தானே முன்‌ நிற்பான்‌. 


ஆரே அறிவார்‌ அவர்‌ பாடு! 


தூற்றிவிட்டானே, கலிகாலம்‌ இது” 
என்று மனைவி வாயைப்‌ பொத்தியபடி 
உரைத்தாள்‌. 
கணவன்‌ கண்‌ மூடி அமர்ந்திருந்தார்‌. 
“விடுங்கள்‌ , அவன்‌ ஏதோ குழப்பத்‌ 
தில்‌ இப்படிப்‌ பேசிவிட்டான்‌. அதைப்‌ 
பெரிதாக எடுத்துக்‌ கொள்ளாதீர்கள்‌” 
“என்‌ கவலை இவன்‌ என்னை 
இப்படி மரியாதையின்றிப்‌ பேசியதற்காக 
அல்ல. இவனைப்‌ பார்த்து இன்னும்‌ சிலர்‌ 
என்‌ மீது நம்பிக்கை இழப்‌ 
பதும்‌, ஏற்கனவே என்‌ மீது 
பற்றுள்ளவர்களின்‌ மனங்‌ 
களை இவனது பேச்சு 
சஞ்சலப்படுத்துமே என்ப 
தும்தான்‌ என்‌ கவலை. 
“உண்மைதான்‌ சுவாமி, 
ஒருவனுக்கு நம்பிக்கை 
கிடைப்பது பெரிய 
விஷயம்‌. அதோடு, நாம்‌ 


தான்‌ நம்‌ குழந்தைகளின்‌ 
முதல்‌ நலம்விரும்பிகள்‌ இ 
என்பதெல்லாம்‌ புரிவதற்‌ /-11] 
குப்‌ பக்குவம்‌ வர வேண்‌ 

டும்‌, அதற்கான நேரம்‌ வர 

வேண்டும்‌”. 

கணவன்‌ அமைதியானார்‌. 

“இன்று இதை மறந்துவிடுங்கள்‌. இவன்‌ 
மாதிரி நம்‌ பிள்ளைகளே நம்‌ மனம்‌ புண்படும்‌ 
படிப்‌ பேசுவதும்‌, பிறகு தவறை உணர்ந்து 
நம்‌ காலில்‌ வந்து விழுந்து அரற்றுவதும்‌ 
இன்று நேற்றா நடக்கிறது?” 

கணவன்‌ புன்னகைத்து, “ஆமாம்‌, அநாதி 
காலமாக இப்படித்தானே நம்‌ வாழ்க்கை 
செல்கிறது! நம்‌ பிள்ளைகள்‌ நம்மைப்‌ புறக்க 
ணித்தாலும்‌, மறந்தாலும்‌ நாம்‌ நம்‌ கடமை 
யைச்‌ செய்து கொண்டுதானே இருப்போம்‌!” 

“சரி சுவாமி, அவனது புலம்பல்‌ என்‌ காது 
களிலும்‌ விழுகிறது. வாருங்கள்‌! அவனைக்‌ 
கஷ்டத்திலிருந்து காப்பாற்றப்‌ போகலாம்‌.” 

“சரி, ரிஷப வாகனம்‌ தயாரா என்று பார்‌” 

இவ்வாறு கூறிவிட்டு கைலாயத்திலிருந்து 
சிவனும்‌ பார்வதியும்‌ புறப்பட்டார்கள்‌,பூலோ 


கத்தில்‌ பக்தன்‌ ஒருவனைக்‌ காப்பாற்ற! $ 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 13 ஆவணி - ஆகஸ்ட்‌ 2014 


மெளனமான மனிதனை எப்போதும்‌ நம்பலாம்‌. - சிங்செள 


கோழிகூட நீர்‌ பருகும்போது வானத்தைப்‌ பார்த்து இறைவனுக்கு நன்றி சொல்கிறது. -துருக்கியப்‌ பழமொழி 


எம்‌. பைரவ சுப்பிரமணியம்‌ 


சென்னை, ஸ்ரீராமகிருஷ்ண மடத்து 
வளாகம்‌. மேடையில்‌ பகவான்‌ ஸ்ரீராம 
கிருஷ்ணரின்‌ திருவுருவப்‌ படத்திற்கு ஆரதி 
எடுத்தார்‌ மடத்தின்‌ தலைவர்‌ தவத்திரு 
சுவாமி கெளதமானந்தர்‌. 

பிறகு மேடையின்‌ முன்பு இருந்தவர்க 
ளுக்கும்‌ தீபாராதனை காட்டினார்‌. சுவாமி 
கள்‌ யாருக்குத்‌ தீபாராதனை காட்டினார்‌? 

தொழுநோயால்‌ பாதிக்கப்பட்ட நமது 
சகமனிதர்களுக்குத்தான்‌. 

பகவான்‌ ஸ்ரீராமகிருஷ்ணரின்‌ 175-வது 
பிறந்த ஆண்டு விழாவில்‌ பங்கேற்ற 175 
எல்‌.ஏ.பி.க்களே (Leprosy Afflicted Persons- 
L.A.P.) அந்த ஆசிர்வதிக்கப்பட்ட வர்கள்‌. 

அன்று புத்தாடையில்‌, இதுவரை பட்ட 
கஷ்டங்களையும்‌ அவமானங்களையும்‌ 
மறந்து “நாங்களும்‌ மனிதர்களே என்ற 
நன்னம்பிக்கையுடன்‌ அமர்ந்திருந்த அவர்‌ 
களை - அந்தத்‌ தொழுநோயாளிகளை மடத்து 
வளாகத்திற்கு அழைத்து வந்தது எது அல்லது யார்‌? 

“நர சேவை, நாராயணனுக்கான சேவை” என்றார்‌ 
சுவாமி விவேகானந்தர்‌. அவரது அறைகூவல்களை 
நிறைவேற்றும்‌ பணியில்‌ நூறாண்டுகளுக்கும்‌ 
மேலாக ஸ்ரீராமகிருஷ்ண மிஷன்‌ - மடம்‌ தொடர்ந்து 
ஈடுபட்டு வருகிறது. 

தொழுநோய்‌, “கர்மவினை காரணமாகவோ, 
விதியினாலோ வரும்‌, தொட்டவரைப்‌ பற்றிக்கொள் 
ளும்‌ தீராத நோய்‌” என்றெல்லாம்‌ மக்கள்‌ தவறான 
கருத்துகளைக்‌ கொண்டிருந்தனர்‌. இதனால்‌ இந்த 
நோய்‌ தாக்கியவர்கள்‌ சமுதாயத்திற்கு அஞ்சித்‌ 
தம்மையும்‌, தங்களது நோயையும்‌ மறைக்க 
முயல்வதால்‌ நோயின்‌ தீவிரம்‌ அதிகமாகி அவர்கள்‌ 
சமுதாயத்திலிருந்து ஒதுக்கப்படுகிறார்கள்‌. 

உண்மையில்‌ தொழுநோய்‌ ஒரு பாக்டீரியாவால்‌ 


பரவுகிறது. ஆரம்பத்திலேயே கவனித்தால்‌ 
ஊனமின்றிக்‌ குணமாக்கக்கூடிய ஒன்றுதான்‌ 
என்ற விழிப்புணர்வை மக்களிடத்தில்‌ ட 


எழுப்ப வேண்டிய அவசியம்‌ இருக்கிறது. 

இன்று வரை இந்த நோய்க்கான தடுப்பு 
மருந்துகள்‌ எதுவும்‌ கண்டுபிடிக்கப்பட 
வில்லை. இந்நிலையில்‌ தொழுநோயாளி 


கள்‌ மனதாலும்‌ உடலாலும்‌ பாதிக்கப்பட்டு, 


குடும்பத்தாலும்‌ வெறுத்து ஒதுக்கப்பட்டுப்‌ னா ATE 


பிச்சைக்காரர்களாய்‌ அலைந்தார்கள்‌. 


மருத்துவ 
தளராத முயற்சியின்‌ பயனாகக்‌ கூட்டு மருந்துடன்‌ 


ஆனால்‌ ஆராய்ச்சியாளர்களின்‌ 


கூடிய சிகிச்சை முறை உருவாக்கப்பட்டு நோயும்‌ 
பெருவாரியாகக்‌ குறைக்கப்பட்டுள்ளது. 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 14 ஆவணி - ஆகஸ்ட்‌ 2014 


முந்ராமகிருஷ்ண 

மடத்தின்‌ 

வதா முதநோய்‌] றிவாரண 
(மகவை 


தமிழகத்தில்‌ நல்ல சிகிச்சையின்‌ மூலம்‌ நோய்‌ 
கட்டுப்பாட்டுக்கு வந்தது. 2005-ஆம்‌ ஆண்டு முதல்‌ 
உலக சுகாதார நிறுவனம்‌ இந்த நோய்‌ கட்டுக்குள்‌ 
வந்ததால்‌ அதற்கு அளித்து வந்த நிதியுதவியை 
நிறுத்திவிட்டது. 

அதனைத்‌ தொடர்ந்து அன்றைய மத்திய அரசின்‌ 
சுகாதார அமைச்சகம்‌, “இந்தியாவிலிருந்து தொழு 
நோய்‌ முற்றிலும்‌ ஒழிக்கப்பட்டுவிட்டது. இந்நோய்‌ 
ஒரு பொதுச்‌ சுகாதாரப்‌ பிரச்னையில்லை' என்று 
நிலைமையைப்‌ புரிந்துகொள்ளாமல்‌ அறிவித்தது. 

அதனைத்‌ தொடர்ந்து மாநிலப்‌ பொது சுகாதாரத்‌ 
துறையும்‌, இந்த நோய்‌ மேலும்‌ பரவாமல்‌ தடுப்பதற்‌ 
கான இதுவரையில்‌ செய்யப்பட்டு வந்த புதிய 
கண்டறிந்து பதிவு செய்யும்‌ 
முறையை நிறுத்திவிட்டது. 

தாமாகவே முன்வந்து பதிவு செய்து கொள்பவர்க 


நோயாளிகளைக்‌ 


ளுக்கு மட்டும்‌ சிகிச்சை அளித்தால்‌ போதுமானது 
என்ற புதிய முடிவை மேற்கொண்டது. 
இதற்கு முன்னரே மத்திய, மாநில அரசுகளும்‌ 
தொழுநோயாளிகளைச்‌ சமுதாயத்தில்‌ 
தனிமைப்படுத்தும்‌ விதமான சில சட்டங்‌ 
களை இயற்றியுள்ளதாலும்‌, உறவினர்க 
ளும்‌ கைவிட்ட நிலையாலும்‌ அவர்களில்‌ 
பலர்‌ பிச்சை எடுப்பதைத்‌ தவிர வேறு 
வழியின்றிப்‌ போனது கொடுமை. 

இவர்கள்‌ ரயிலிலோ, பேருந்திலோ 
பயணிக்க முடியாது. இவர்களுக்கு வாகன 
ஓட்டுனர்‌ உரிமம்‌ வழங்கப்பட மாட்டாது. பலர்‌ 
வாழும்‌ இடங்களில்‌ இவர்கள்‌ தங்க முடியாது. 
திருமணமானவர்களில்‌ மறுசாரார்‌ இவர்களது உடல்‌ 
நிலையைக்‌ காரணம்‌ கூறி விவாகரத்து பெறும்‌ 


அறநெறி பேசுவதைவிட அறநெறியில்‌ நடப்பது சுவர்க்கத்திற்கு வழி வகுக்கும்‌. - ஹென்றி 


வகையில்‌ சட்டம்‌ எளிதாக்கப்பட்டது. இவ்வாறு சட்‌ 
டமும்‌ சமுதாயமும்‌ இவர்களைத்‌ தள்ளி வைத்தன. 

இந்தச்‌ சூழ்நிலையில்‌ சிவா என்ற ஸ்ரீராமகிருஷ்ண 
பத்தர்‌, கொழுகொம்பின்றித்‌ தவிக்கும்‌ தொழு 
நோயாளிகளுக்கான புனர்வாழ்வைக்‌ கருத்தில்‌ 
கொண்டு அதற்கான உதவியைத்‌ தேடி அலைந்தார்‌. 

அப்போது சென்னை ஸ்ரீராமகிருஷ்ண மடம்‌ 
தொழுநோயாளிகளுக்கான உதவிக்கு வந்தது. 

சுமார்‌ 27 வருடங்கள்‌ சென்னையில்‌ தமிழக 
அரசின்‌ தொழுநோய்‌ ஒழிப்பு மற்றும்‌ சிகிச்சைத்‌ 
துறையில்‌ பணியாற்றிக்‌ கொண்டிருந்தார்‌ சிவா. 


தொழுநோயாளிகளுக்கான கருத்தூங்கம்‌ 
5 அ ௫௪. 


1 


விற்பனைக்‌ 
கண்காட்சி 


தனது பணி ஓய்வுக்குப்‌ பின்னும்‌ இந்த 
முக்கியமான பணியை உயிர்ப்பித்துத்‌ 
தொடர்ந்து நடத்த வேண்டும்‌ என்ற 8 
பொறுப்பைத்‌ தன்‌ தோள்களில்‌ 
சுமக்கத்‌ தீர்மானித்தார்‌ சிவா. 
இதற்கு ஏதுவாக ஏற்கனவே 
ஸ்ரீராமகிருஷ்ண மடத்தில்‌ தொழு 
நோயாளிகளுக்கென்று துவக்கப்‌ 
பட்ட தனிப்பிரிவு விரிவாக்கப்பட்டது. 


அந்தத்‌ தொடக்க காலத்திலேயே தவத்திரு 


சேவை நடைபெற்று வருகிறது. 
தொழுநோயால்‌ பாதிக்கப்பட்டவர்களின்‌ மன 
நலன்‌ - வாழ்க்கை மேம்பட மடத்தின்‌ பணிகள்‌: 
1. தொழுநோயாளிகள்‌ பிச்சைக்காரர்களாக 
மாறுவதைத்‌ தடுத்தல்‌. 
2. மக்களின்‌ உதாசீனத்தைத்‌ தவிர்த்து ஏற்புடை 
மையைச்‌ சமுதாயத்தில்‌ வளர்த்தல்‌. 
3. அவர்களுக்கு மன வலிமை அளித்தல்‌. 
சென்னையையும்‌ அதனைச்‌ சுற்றியுள்ள பகுதிக 
ளையும்‌ சேர்ந்த 150-க்கும்‌ அதிகமான நோயாளி 
களுக்கென்று சுய உதவிக்‌ குழுக்களை 
உருவாக்க உதவுவது. 
சுய உதவிக்‌ குழு உறுப்பினர்கள்‌ 
கடனை விரைவில்‌ திருப்பிச்‌ செலுத்த 
ஊக்குவிக்கப்பட்டு, அதன்‌ மூலம்‌ 
அவர்களின்‌ தொழில்‌ அபிவிருத்திக்காக 
வும்‌, அவசரத்‌ தேவைக்காகவும்‌ ஒரு 
சுழல்‌ நிதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. 
சுய உதவிக்‌ குழுக்களின்‌ கணக்குக 
ளில்‌ நூற்றுக்கும்‌ மேற்பட்ட அங்கத்தி 
னர்களின்‌ செலவுகள்‌ நீங்கலாக 
மொத்தம்‌ ரூபாய்‌ ஐந்தரை லட்சம்‌ என்ற அளவிற்குக்‌ 
குறிப்பிட்ட கால வைப்புத்‌ தொகை வளர்ந்துள்ளது. 
பல மதங்கள்‌ மற்றும்‌ இனங்களைச்‌ சேர்ந்த 
இந்த ஏழை நடுத்தர மக்கள்‌ தாம்‌ பெற்ற கடனைத்‌ 
தவறாது செலுத்தி வருவதில்‌ ஆர்வம்‌ காட்டுகின்ற 
னர்‌. தேவைப்பட்டவர்களுக்கு தொழில்‌ ஆலோச 
னைகளை வழங்கி, அதன்‌ மூலம்‌ அவர்கள்‌ சம்பா 
தித்துக்‌ கண்ணியமாக வாழ வழிவகை செய்கிறது. 
அனைவருக்கும்‌ அடையாள அட்டை 
வழங்கி, ஊனமுற்றோருக்கான 
அரசரின்‌ உதவித்‌ தொகை 
யைப்‌ பெற உதவுகிறது. 
ஊனமுற்றோருக்கான 
அரசின்‌ சலுகையின்‌ 
படி, இதுவரை பத்து 
பேருக்கு சென்னையை 
அடுத்த செம்மஞ்சேரியில்‌ 
தமிழ்நாடு குடிசை மாற்று 
வசதி வாரியத்தின்‌ வீடுகளைப்‌ 
பெற்றுத்‌ தந்துள்ளது. 


சுவாமி தபஸ்யானந்தர்‌ - சென்னை மடத்தின்‌ முன்னாள்‌ தொண்டர்களும்‌ இளைஞர்களும்‌ வார 
இறுதியில்‌ அளிக்கும்‌ பங்களிப்பு இந்தச்‌ 
சேவையைத்‌ தொடர்ந்து நடத்த உதவுகி 
றது. ஸ்ரீராமகிருஷ்ண மடத்தின்‌ காஞ்சிபுரம்‌ 
மற்றும்‌ செங்கல்பட்டுக்‌ களைகளும்‌ இதே 
பணியைச்‌ சிறிய அளவில்‌ சீரிய முறையில்‌ 
செய்து வருகின்றன. 


தலைவர்‌ -ஒவ்வொரு நோயாளிக்கும்‌ மாதாந்திர ஓய்வூதிய 
மாக ரூ.100 அளித்து ஆசிகளையும்‌ வழங்கினார்‌ என்பது 

நினைவு கூரத்தக்கது. 
இன்று மடத்தில்‌ தொழுநோயாளிக்கான ஒரு மருத்துவ 
மையம்‌ ஏற்பட்டுள்ளது. இது “பிரம்மானந்தர்‌ அரங்கம்‌” 
என்று அழைக்கப்படுகிறது. இங்கு இன்றும்‌ 150 பேருக்குச்‌ 
ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 15 ஆவணி - ஆகஸ்ட்‌ 2014 


முட்டாளுக்கு மெளனமாக இரு என்பதே நல்ல உபதேசம்‌. அதன்‌ நன்மையை அறிந்துவிட்டால்‌ அவன்‌ முட்டாளாக இருக்க மாட்டான்‌. - பெர்னார்ட்‌ ஷா 


எண்ணங்களின்‌ விளைவே மனிதன்‌. அவன்‌ என்ன நினைக்கிறானோ, அதுவாகவே ஆகிறான்‌. -மகாத்மா காந்தி 


சென்னையை அடுத்த செங்கற்பட்டிற்கு அருகிலுள்ள 
திருமணி என்ற இடத்தில்‌ உள்ள அரசு தொழுநோய்‌ நிலையத்‌ 
தில்‌ தற்போது 80 எல்‌.ஏ.பி.க்கள்‌ தங்கி ஸ்ரீராமகிருஷ்ண 
மடத்தின்‌ மூலம்‌ பயன்‌ பெற்று வருகின்றனர்‌. 


அவர்கள்‌ அனைவருக்கும்‌ அரசின்‌ பென்ஷன்‌ பெற்றுத்‌ 
தந்ததோடு, உடல்‌ ஊனத்திற்கான சான்றிதழ்களையும்‌ மடம்‌ 
வழங்கியுள்ளது. இது அவர்களுக்குப்‌ பேருந்துப்‌ பயணத்திற்‌ 
கான இலவசச்‌ சீட்டு பெற உதவியுள்ளது. 

மேலும்‌ சென்னையிலுள்ள சி.எல்‌.ஆர்‌.ஐ., மற்றும்‌ 
இண்டி கிங்‌ இன்ஸ்டிடியூட்‌ ஆகிய நிறுவனங்கள்‌ புண்களை 
ஆற்றும்‌ முயற்சிக்குப்‌ புதிய வகை மருந்து கண்டுபிடிப்புக்‌ 
கான ஆராய்ச்சிகள்‌ மற்றும்‌ சோதனைகளை மேற்கொண்டு 
வெற்றியும்‌ அடைந்து வருகின்றன. 

தொழுநோயால்‌ பாதிக்கப்பட்டு 

நிவாரணம்‌ பெற்று வருபவர்களுக்கான சிகிச்சைகள்‌, மன 
ஆரோக்கியத்திற்கான கருத்தரங்கங்கள்‌, யோகா முதலிய 
வகுப்புகள்‌ மடத்தில்‌ நடத்தப்படுகின்றன. மருந்துகள்‌ யாவும்‌ 
இலவசம்‌. அவர்களுக்கென சீருடைகளை வழங்கி அவர்க 
ளின்‌ தோற்றத்திலும்‌ மாற்றங்கள்‌ கொண்டு வரப்பட்டுள்ளன. 

இனி, மடத்தின்‌ உதவியால்‌ நோயாளிகள்‌ சமுதாயப்‌ புறக்‌ 
கணிப்பிலிருந்து மீண்டு, அவர்கள்‌ எவ்வாறு மகிழ்ச்சியாக 
வாழ்கின்றனர்‌ என்பதைக்‌ காண்போம்‌. 

சுய மரியாதை, தன்னம்பிக்கை, சமூகத்திற்குத்‌ தம்மாலான 
பங்களிப்பு, தலைமைப்பண்புகள்‌, ஆக்கபூர்வ சிந்தனைகள்‌, 
தொடர்பு முறைத்‌ திறமைகள்‌, ஒளிவுமறைவின்மை, திறமை 
களை வளர்த்துக்‌ கொள்ளல்‌, திருப்தி, ஒழுக்கம்‌, பாதுகாப்பு 
உணர்வு, தன்‌ போன்றவர்களுடன்‌ மகிழ்ச்சியாயிருத்தல்‌, 
கூட்டுறவு, 
மூடத்தனமான வீண்‌ நம்பிக்கைகளை விடுதல்‌, குடும்ப 
ஆலோசனைகள்‌ தருவது 
போன்ற சேவைகள்‌ வழங்கப்படுகின்றன. 


தன்னார்வலர்களின்‌ முயற்சிகளை மதித்தல்‌, 
மற்றும்‌ தனிநபர்‌ 


மடம்‌ மேற்கொண்ட ஓர்‌ஆய்வில்‌, அங்கத்தினர்‌ 
களிடம்‌ தன்னைப்‌ பற்றிய நம்பிக்கை 85% ஆக 
உயர்ந்துள்ளது என்பது தெரிய வந்தது. 

தொழுநோயால்‌ பாதிக்கப்பட்டவர்கள்‌ புனர்‌ 
வாழ்வுக்குப்‌ பின்‌ மேலும்‌ பெற்றவையாக, எதிர்‌ 
காலம்‌ பற்றிய கூடுதலான நம்பிக்கை, இயல்பான 
எண்ண ஓட்டம்‌, ஞாபக சக்தி, கவனம்‌, வழி 
முறைகள்‌, தோற்றத்தில்‌ மாற்றம்‌, பழகுவதில்‌ 
உற்சாகம்‌ ஆகியவற்றைக்‌ கூறலாம்‌. 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 16 ஆவணி - ஆகஸ்ட்‌ 2014 


சிகிச்சை பெறுபவர்களுடன்‌ 
மாமல்லபுரத்தில்‌ சுற்றுலா 


வருடாந்திர விளையாட்டு 


இ விழா நடத்தவும்‌, கருத்து 
களைப்‌ பகிர்ந்து கொள்ளவும்‌, 


நோயைப்‌ பற்றி அறியவும்‌, 
உறுப்புக்‌ குறைபாடுகளைத்‌ 
ட்‌ தவிர்ப்பதும்‌ பற்றிய சில 


செயல்பாடுகள்‌ நடத்தப்படு 
தின்றன. 

கை விரல்களை இழந்த நோயாளிகளால்‌ 
தம்‌ பற்களைத்‌ துலக்க இயலாது. அதற்காக 
சென்னை ராகாஸ்‌ பல்‌ மருத்துவக்‌ கல்லூரி 
யின்‌ உதவியுடன்‌ பிரதி வாரம்‌ இலவச 
பல்‌/வாய்‌ பரிசோதனை மற்றும்‌ சிகிச்சை 
அளிக்கப்படுகின்றன. 

சங்கரா கண்‌ மருத்துவமனையின்‌ உதவியு 
டன்‌ இலவசக்‌ கண்‌ பரிசோதனையும்‌ தொடர்‌ 
கண்காணிப்பும்‌ வழங்கப்படுகின்றன. 

பொது நலப்‌ பரிசோதனை (மாஸ்டர்‌ 
ஹெல்த்‌ செக்கப்‌) செய்யப்படுகிறது. தொழு 
நோயாளிகளுக்கென்று வடிவமைக்கப்பட்ட 
மைக்ரோ செல்லுலர்‌ ரப்பர்‌ காலணிகள்‌ 
இலவசமாக வழங்கப்படுகின்றன. 

பிரதி புதன்கிழமை, சென்னை சைதாப்‌ 
பேட்டை அரசு மருந்தகத்தில்‌ 40 தொழு 
நோயாளிகளுக்கு இலவச உணவு வழங்க, 
சில தன்னார்வத்‌ தொண்டு நிறுவனங்கள்‌ 
ஒருங்கிணைந்துச்‌ செயல்படுகின்றன. பிரதி 
சனிக்கிழமை இருபது பேருக்கு யோகா 
பயிற்சி தரப்படுகிறது. 

மேலும்‌, அரசின்‌ நலவாழ்வு நிலையம்‌ 
மூலம்‌ பென்ஷன்‌ பெற்றுத்‌ தரப்பட உள்ளது. 

மறைவுக்குப்‌ பின்‌ 

குடும்பத்திற்கு நிதியுதவி 
ரூ.5000/- வழங்கப்படுகிறது. 


பயனாளிகளின்‌ 
அவர்களது 


சில சமயங்களில்‌ சமுதாயப்‌ புறக்கணிப்பு 
காரணமாக, தொழுநோயாளிகள்‌ மறைந்த 


எல்‌.ஏ.பி.களுக்கான உடற்பயிற்சிகள்‌ 
பின்பு அவர்களது உடல்களைப்‌ புறக்‌ 
கணித்து மக்கள்‌ எரியூட்டவும்‌ மறுத்து 
விடுவதால்‌, மடத்துத்‌ தொண்டர்களே முன்‌ 
வந்து இதுவரையிலும்‌ 90 உடல்களுக்கு 
எரியூட்டி கண்ணியமான வகையில்‌ இறுதி 
மரியாதையும்‌ செய்துள்ளனர்‌. 


மடத்தால்‌ பயன்‌ பெற்று வரும்‌ 


150-க்கும்‌ மேற்பட்ட அங்கத்தினர்கள்‌ 
தங்கள்‌ உடற்குறைகளை ஏற்றுக்‌ கொண்டு, தைரியமாக, நல்ல 
மனப்பாங்கைப்‌ பெற்றுத்‌ தங்கள்‌ குடும்பங்களில்‌ மகிழ்ச்சியாக ராமகிருஷ்ணானந்தர்‌ மற்றும்‌ சுவாமி 
வாழ்ந்து வருகிறார்கள்‌. இதோ அவர்களுள்‌ சிலரைப்‌ பற்றி..... தபஸ்யானந்தர்‌ ஆகியோரது படங்க 
ஜோசஃப்‌ டானியல்‌: இளவயதிலேயே தொழுநோயால்‌ பாதிக்‌ ளைக்‌ காட்டி, “இதோ இவங்க இருக்‌ 
கப்பட்டு, அதே போல்‌ பாதிப்படைந்த ஒரு பெண்ணை மணந்து கிற வரைக்கும்‌ எனக்கு ஒரு குறையும்‌ 
வாழ்ந்து வருகிறார்‌. இவரது மகன்‌ டெலிகாம்‌ பொறியாளராகவும்‌, இல்லைங்க?” என்று கூறி அசத்தினார்‌. 
மகள்‌ செவிலியராகவும்‌ பணியாற்றி வருகின்றனர்‌. சையத்‌ பஸுருல்லா: 70 வயதான 
உலகநாதன்‌: இவரது காலில்‌ உள்ள புண்‌ முற்றிய நிலையிலும்‌, இவருக்கு மடத்தின்‌ சிகிச்சையால்‌ 
ஒரு நிறுவனத்தில்‌ “செக்யூரிட்டி ஆகப்‌ பணியாற்றுகிறார்‌. இவர்‌ நோய்‌ பரவாமல்‌ தடுக்கப்பட்டது. 
இவர்‌ வடபழனியில்‌ பிளாஸ்டிக்‌ 
பொருள்‌ விற்பனை செய்து வருகிறார்‌. 


குறை காண முடியவில்லை! 
பகவான்‌ ஸ்ரீராமகிருஷ்ணரின்‌ விசுவரூப தரிசனம்‌ இவர்‌ கூறுகிறார்‌. “நான்‌ ஒரு 
முஸ்லீம்‌. ஆனால்‌ அது இந்தக்‌ கோயி 
லுக்கு வெளியேதான்‌. இங்கே ஸ்ரீராம 
பிறரிடம்‌ குற்றம்‌ காணும்‌ பழக்கம்‌ அவரிடமிருந்து கிருஷ்ண கோயிலின்‌ உள்ளே வந்ததும்‌ 
அகன்றது. அதைப்‌ பற்றி சுவாமிகள்‌ கூறினார்‌: அ. 


பெற்றவர்களில்‌ ஒருவர்‌ சுவாமி அத்வைதானந்தர்‌. 
விசுவரூப தரிசனத்தின்‌ விளைவு என்ன? 


அது எனக்குள்‌ ஓர்‌ ஆன்மிக உணர்வு 

ஸ்ரீராமகிருஷ்ணரே அனைத்துமாக ஆகியுள்ளார்‌ மட்டுமே தோன்றுகிறது. எனக்கு வந்த 
என்பதை அவரே எனக்குக்‌ காண்பித்தருளினார்‌. அதற்குப்‌ பிறகு யார்‌ இந்த நோய்க்கு ஸ்ரீராமகிருஷ்ண மடம்‌ 
படலம்‌ குற்றம்‌ A யார்‌ as ச. ர ” தரும்‌ ஆதரவால்தான்‌ நானும்‌ இன்று 
இந்த நிகழ்ச்சிக்குப்‌ பிறகு சுவாமிகள்‌ யாரிடமும்‌ குற்றம்‌ காண்ப ஒரு மனிதனாக நடமாடி வருகிறேன்‌.” 
தில்லை; பெரிய தவறுகளைக்கூடப்‌ பொறுத்துக்‌ கொண்டார்‌ அவர்‌. 


(சுவாமி அத்வைதானந்தர்‌ ஜயந்தி தினம்‌ 24.8.2014) i 


தந்த பாதிப்புகளை மனதுக்குள்‌ 
கடந்த ஆண்டு தமிழக அரசின்‌ தொழுநோய்‌ மாற்றுத்‌ திறனாளி புகவிடாமல்‌, தன்னார்வம்‌ மிக்கவராக 
களில்‌ சிறந்த சாதனையாளர்‌ விருது பெற்றுள்ளார்‌. மற்றவர்களுக்கு ரத்த அழுத்தத்தைச்‌ 

பக்தவத்சலம்‌: சாலையில்‌ தார்‌ இடும்‌ பணியைச்‌ செய்யும்‌ சோதித்தல்‌ போன்ற சேவைகளைத்‌ 
இவர்‌, ஸ்ரீராமகிருஷ்ண மடம்‌ தந்துள்ள அடையாள அட்டையின்‌ தானே முன்வந்து செய்து வருவதால்‌ 
உதவியுடன்‌ தமிழகம்‌ முழுவதும்‌ தன்‌ மனைவியுடன்‌ சென்று பல தமிழக அரசு இவருக்குச்‌ சாதனையா 
கோயில்களில்‌ உழவாரப்‌ பணியைச்‌ செய்து வருகிறார்‌. ளர்‌ விருது வழங்கியது. 

பத்மினி: 61 வயதாகும்‌ இவர்பத்து வருட காலம்‌ தொழுநோயின்‌ தொண்டு புரிவதில்‌ தன்னார்வம்‌ 
பாதிப்புக்குப்‌ பின்பு, 2009-இல்‌ மடத்தின்‌ தொழுநோய்ப்‌ பிரிவில்‌ வேண்டுமேயன்றித்‌ தன்னலம்‌ கூடாது 
அங்கத்தினராகச்‌ சேர்ந்தார்‌. ஸ்ரீராமகிருஷ்ண மடம்‌ தனக்குத்‌ தாய்‌ என்பது ஸ்ரீராமகிருஷ்ண மடத்தின்‌ 


வீடு போன்றது என்றும்‌ கூறுகிறார்‌. கொள்கை. இதற்கு மிகச்‌ சரியான 

ரமா: இவர்‌ மடத்தில்‌ தொழுநோய்ப்‌ பிரிவின்‌ அங்கத்தினர்கள்‌ எடுத்துக்காட்டு, தொழுநோயால்‌ 

கூடும்‌ நாட்களில்‌ எல்லா நடவடிக்கைகளும்‌ முடியும்‌ வரை பாதிக்கப்பட்டவர்களுக்காக னான 
ஆற்றி வரும்‌ சீரிய பணியே. ** 


காத்திருந்து, அந்த இடத்தைச்‌ சுத்தம்‌ செய்யும்‌ பணியைத்‌ தானே 
மனமுவந்து தவறாது செய்து வருகிறார்‌. 
கெளரி: தனது 8-வது வயதில்‌ காலைப்‌ பாதித்த நோய்‌ தற்போது 


சில விலங்குகள்‌ சூழ்நிலைக்கேற்ப நிறம்‌ மாறுகின்றன. மனிதன்‌ மட்டும்தான்‌ எப்போதும்‌ மனம்‌ மாறுகின்றான்‌. - ஓர்‌ அறிஞர்‌ 


குணமான நிலையில்‌ உள்ளவர்‌. துணி விற்பனை செய்து வருகிறார்‌. 


பிரம்மானந்தர்‌ கூடத்தில்‌ இருக்கும்‌, தெய்வத்‌ திருமூவர்‌, சுவாமி 
ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 17 ஆவணி - ஆகஸ்ட்‌ 2014 


முன்னேறுவதற்குப்‌ பல வழிகள்‌ உண்டு; ஆனால்‌ உறுதியாக நிற்பதற்கு ஒரே ஒருவழிதான்‌. - ரூஸ்வெல்ட்‌ 


ராஜரா ஜேஸ்வர்‌: 


அந்த மூவர்‌ எதற்காக நிற்கிறார்கள்‌, 
அதுவும்‌ தெருமுனையில்‌? 

தெருவில்‌ துப்புரவுப்‌ பணி செய்யும்‌ 
ஒரு தாய்‌ தன்‌ 12 வயது மகனான ரிங்கு- 
வை எழுப்பி, கடைக்கு அனுப்புகிறாள்‌. 

அவனும்‌ அந்த மூன்று சிறுவர்களுடன்‌ 
சேர்ந்து கொண்டு எதையோ ஆவலோடு 
எதிர்பார்க்கிறான்‌. ஓட்டப்பந்தயத்திற்குத்‌ 
தயாராக இருப்பது போல அவர்கள்‌ 
நிற்கிறார்களே! 

ஒரு தனியார்‌ பள்ளி வாகனம்‌ தெரு 
முனையில்‌ திரும்புறெது. இந்தச்‌ சிறுவர்‌ 
கள்‌ அந்த வாகனத்தோடு அதன்‌ 
வேகத்திற்கு ஓடுகிறார்களே! 

இவர்கள்‌ பஸ்ஸில்‌ மாட்டிக்‌ ்‌ - ்‌ 8 
கொண்டு விடுவார்களோ என்று நல்‌ கூறுவதாயிற்றே!மொழி புரியாவிட்டாலும்‌ அதன்‌ வேகம்‌, இசை, 


இதயம்‌ படபடக்கிறது. ஒருவன்‌ வார்த்தை சுகம்‌ - அவை எல்லாம்‌ சிறுவர்களுக்கு உற்சாகத்தைத்‌ 


கீழே விழுந்து விடுகிறான்‌. அவனைத்‌ தருகிறது. 


தூக்கிவிட்டுத்‌ தொடர்ந்து ஓடுகிறார்‌ வாட்ச்மேன்‌ விரட்ட நான்கு சிறுவர்களும்‌ தங்களுக்குள்‌ 

கள்‌. பள்ளியைப்‌ பேருந்து அடைவ ஏதோ பேசித்‌ திட்டமிடுகின்றனர்‌. எங்கோ ஓடுகின்றனர்‌. 

தற்கு முன்‌ ரிங்கு அடைந்துவிட்டான்‌. என்ன செய்யப்‌ போகிறார்கள்‌? பழைய சாமான்களிடையே 
இருந்து ஒரு கம்பியை எடுத்துக்கொண்டு ஓடுகின்றனர்‌. 


'நான்‌ ஜெயித்துவிட்டேன்‌' என்று 
வெற்றிக்‌ கூச்சலிடுகிறான்‌. தெருவைச்‌ சுத்தப்படுத்தும்‌ ஒரு பெண்‌ நீண்ட கம்புடன்‌ 
கூடிய தெருக்கூட்டும்‌ துடைப்பத்தைச்‌ சுவற்றில்‌ சாய்த்து 

விட்டு முகம்‌ கழுவிக்‌ கொண்டிருக்கிறார்‌. ரிங்கு அந்தத்‌ 
துடைப்பத்தைத்‌ தூக்கிக்‌ கொண்டு ஓடுகிறான்‌. ஒரு 
பம்பில்‌ கம்பை மட்டும்‌ கழுவுகிறான்‌. 


பேருந்திலிருந்து மாணவிகள்‌ இறங்கிப்‌ 
பள்ளிக்குள்‌ செல்கின்றனர்‌. எப்போதும்‌ 
சுமக்கும்‌ அவர்கள்‌ முதுகுச்‌ சுமை எங்கே? 


மாணவிகள்‌ கச்‌ சுமை 
இந்த விகள்‌ புத்தகச்‌ 

சுதந்திரம்‌ என்றால்‌ என்னவென்று அறியாத 
ஏழைச்‌ சிறுமி, ஆனால்‌ அந்தத்‌ இனத்தில்‌ 
தேசியக்‌ கொடியை விற்றால்‌ தன்‌ கால்‌ 
வயிறாவது நிரம்பும்‌ என்று அறிந்தவளோ! 
தேசியக்‌ கொடிகளுடன்‌ அவளது கூடை 


இல்லாமல்‌ ஏன்‌ செல்கிறார்கள்‌, என்ன . 
விசேஷ தினம்‌ என்று அச்சிறுவர்‌ 
கள்‌ தங்களுக்குள்ளே கேட்டுக்‌ 
கொள்கின்றனர்‌. 

வாட்ச்மேன்‌ இவர்களை 
விரட்டுகிறார்‌. வெளியிலிருந்து 


உள்ளே நடப்பதை சிறுவர்கள்‌ 


அருகிலிருக்க, பாலத்தின்‌ கம்பியைப்‌ 
பிடித்தப்படி சுதந்திரக்‌ காற்று சுவாசிக்க 
i றாள்‌. சிறுவர்களில்‌ ஒருவன்‌ ஒரு தேசியக்‌ 
Be கதவு வளை வ் ன்‌ அமர்‌ கொடியை எடுத்துக்கொண்டு ஓடுகிறானே! 
இச்சிறுவர்கள்‌ செய்வதில்‌ தவறு இருந்தாலும்‌ 
அவர்கள்‌ ஏதோ நல்லது செய்யப்‌ போகிறார்கள்‌ 
என்று நமது மனம்‌ கூறுகிறது. 
அந்த நால்வரும்‌ மறுபடியும்‌ பள்ளிக்கு 
அருகில்‌ கூடுகின்றனர்‌. அங்குள்ள இஸ்திரி 
போடுபவர்‌ இவர்கள்‌ கலாட்டா பண்ண 


பள்ளி மாணவ, மாணவிகள்‌ வரிசையாக நிற்கின்ற 
னர்‌. மாணவியர்‌ தலைவி முன்‌ நிற்கிறாள்‌. வெளியில்‌ 
நிற்கும்‌ ரிங்குவின்‌ முகத்தில்‌ மகிழ்ச்சி. என்ன காரணம்‌? 

ரிங்கு தானும்‌ அந்தப்‌ பள்ளி வளாகத்திற்குள்‌ 
பள்ளிச்‌ சீருடையில்‌ நிற்பதாக எண்ணுகிறான்‌. அந்தக்‌ 
கற்பனையைக்‌ கலைக்றெது வாட்ச்மேனின்‌ குரல்‌. 


தாளாளர்‌ தேசியக்‌ கொடியை ஏற்ற மாணவர்கள்‌ ஆரம்பித்துவிட்டார்களா என நினைக்கிறார்‌. 


சுற்றுப்புறத்தைப்‌ பற்றிய எண்ணம்‌ 
இவர்களுக்கு இருப்பதாகத்‌ தெரியவில்லை. 
சுவாமி விவேகானந்தர்‌ கூறுவாரே, 


தேசிய கீதத்தை முழங்குகின்றனர்‌. ஏழைச்‌ சிறுவர்களில்‌ 
ஒருவன்‌ “இவர்கள்‌ என்ன பாடுகிறார்கள்‌? ஏதாவது சினிமா 
பாடலா?” என்று கேட்க, ரிங்கு அமைதிப்படுத்துகிறான்‌. 

அன்று சுதந்திர தினம்‌. பள்ளியில்‌ பாடப்படுவது தேசிய  , பேண எனை Orin அலே 
கீதம்‌ என்றுகூட அறியாத நிலையில்‌ அந்தச்‌ சிறுவர்கள்‌...! உனக்கு அக்கணத்தில்‌ தெய்வமாகட்டும்‌' 
நமது இனிய தேசிய கீதம்‌ பாரதத்தின்‌ பெருமையைக்‌ 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 18 ஆவணி - ஆகஸ்ட்‌ 2014 


கி 


னாக ங்கு “நான்‌ படிக்க 
வசதியில்லாதவன்‌' என்ற ஏக்கம்‌ 
நிறைந்த கண்களே பதில்‌ கூறுகின்றன. 
பள்ளி பஸ்‌ ஹாரன்‌ திரும்பத்‌ திரும்ப 
அடிக்க, மாணவி நகருகிறாள்‌. 
கண்ணீருடன்‌ நிற்கும்‌ ரிங்குவிடம்‌ 
அவன்‌ நண்பர்கள்‌, “என்னடா ஆச்சு?” 
என்று விசாரிக்க, “ஒன்றுமில்லை” 
என்கிறான்‌ ரிங்கு. 
இந்தக்‌ காட்சி பார்ப்பவர்களைச்‌ 
சோகத்தில்‌ ஆழ்த்தினாலும்‌ அச்சிறுவர்க 
ளில்‌ ஒருவன்‌ “வாங்கடா போலாம்‌” 
என்று தேசியக்‌ கொடியுடன்‌ எங்கள்‌ 
ந உலகம்‌ விரிந்தது என்பது போல்‌ ஓட, 
மற்றவர்களிடமும்‌ அந்த மகிழ்ச்சி 
என்று. அந்த நிலையில்‌ இருந்தனர்‌ அச்சிறுவர்கள்‌. தொற்றிக்‌ கொள்கிறது. 
பள்ளியின்‌ சுவர்‌ ஓரத்தில்‌ கம்பியைக்‌ கொண்டு குழி தோண்டுகி இந்தக்‌ குறும்படத்தைத்‌ தயாரித்த 
றான்‌ ஒருவன்‌, இன்னொருவன்‌ கம்பத்தில்‌ தேசியக்கொடியைக்‌ விஜய்தாஸ்‌ இவ்வாறு முடிக்கின்றார்‌: 


கட்டுகிறான்‌. அக்குழியில்‌ கம்பை வைத்துச்‌ சுற்றிலும்‌ கல்‌ "அந்த ஏழைச்‌ சிறுவர்கள்‌ முன்‌ 

அடுக்கி கம்பை நேராக நிற்கச்‌ செய்கின்றனர்‌. னேற வேண்டும்‌ என்று விரும்புகிறிர்‌ 
நால்வரும்‌ தேசியக்‌ கொடியைச்‌ சுற்றி நின்று கொண்டு களா? அல்லது பின்னோக்கிச்‌ செல்ல 

காலையில்‌ தாங்கள்‌ கேட்ட தேசிய கீதத்தைப்‌ பாட முயற்சி வேண்டுமா? வாய்ப்பு இல்லை 

செய்கின்றனர்‌. ரிங்கு ஒரு வரிக்கு மேல்‌ பாட 

முடியாமல்‌ தணறுகிறான்‌. பிறரது நிலையும்‌ இ ச லு 

அதேதான்‌. m/ 


சிறிது தூரத்தில்‌ பள்ளி மாணவியர்‌ த 
தலைவி இதைக்‌ கவனிக்கிறாள்‌. அருகில்‌ 
வந்து என்னவென்று விசாரிக்கிறாள்‌. சிறுவர்‌ 
கள்‌ தாங்கள்‌ பாட முடியாததைக்‌ கூற, “சரி, | 
நான்‌ பாடுகிறேன்‌, என்னுடன்‌ சேர்ந்து 
பாடுங்கள்‌” என்று கூறி, தேசிய கீதத்தைப்‌ 


௯. ச்‌ டட றவு. 
க்‌ ற்ப (ஆ, 


பாடுகின்றாள்‌. 


டட. வக்க 


என்பதற்காக எந்தக்‌ குழந்தையும்‌ இச்சமுதாயத்தில்‌ 
பின்தங்கக்‌ கூடாது. இக்குழந்தைகளே எதிர்கால 


என்ன ஆச்சரியம்‌, இதைக்‌ கண்ட இஸ்திரி 6 _ 
கடைக்காரர்‌ தன்‌ வேலையை விட்டு இவர்களுடன்‌ 
சேர்ந்து கொள்ள, அவ்வழியே சென்ற மாணவர்‌ 
பத்தா ல்‌ துக்‌ கு பவம்‌ இந்தியாவைப்‌ பிரதிபலிப்பவர்கள்‌. நாம்‌ 
தேசத்திற்குத்‌ தன்னைத்‌ தியாகம்‌ செய்யத்‌ தயாராக ட்‌ க 5 ந்‌ 

ட்‌ ல்‌ ்‌ அவர்களுக்கு உதவுவோம்‌. சிறந்த குடிமக்கள்‌ 
உள்ள ஒரு ராணுவ வீரர்‌, கால்‌ ஊனமாக இருந்தா ள்‌ ்‌ i Se 
a பட்ட உருவாக அதனால்‌ சிறந்த இந்தியா உருவாகும்‌. 
அனைவருக்கும்‌ ஒன்றே என்பதுபோல்‌ ஒரு இந்தக்‌ கருத்து சுவாமி விவேகானந்தரின்‌ “என்‌ 
பணக்காரர்‌ காரிலிருந்து இறங்க... இவ்வாறு வீரக்‌ குழந்தைகளே, முன்னேறுங்கள்‌, தொடர்ந்து 
அந்தச்‌ சூழலே மாறிவிடுகிறது. முன்னேறுங்கள்‌. நாம்‌ இந்தியாவையும்‌ உலகம்‌ முழு 

தேசிய தேம்‌ முடிந்ததும்‌ அனைவரும்‌ வதையுமே விழித்தெழச்‌ செய்தாக வேண்டும்‌. சமுதாயத்‌ 
கலைந்து செல்ல ரிங்கு பள்ளி மாணவியைக்‌ தின்‌ மீது பாய்ந்து அதை அதிரச்‌ செய்ய வேண்டும்‌; எங்கு 
கண்ணீருடன்‌ கட்டிக்‌ கொள்ளும்‌ காட்சி சென்றாலும்‌ புது வாழ்வையும்‌ பேராற்றலையும்‌ வழங்க 
நம்மையும்‌ உணர்ச்சி வசப்பட வைக்கிறது. வேண்டும்‌" என்ற கருத்தை எதிரொலிக்கிறது. 

“உன்‌ பள்ளியில்‌ தேசிய கீதம்‌ சொல்லித்‌ இந்த வீடியோவை நீங்களும்‌ கண்டு மகிழ இதைச்‌ 
தருவதில்லையா?”” என்ற மாணவியின்‌ சொடுக்குங்கள்‌. 1410: //000.91/ ப) ஈய ஃ 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 19 ஆவணி - ஆகஸ்ட்‌ 2014 


மனித சுதந்திரத்தைப்‌ பறித்து நன்‌ நடத்தையையும்‌ ஊக்கத்தையும்‌ உண்டாக்க முடியாது. - ஆப்ரகாம்லிங்கன்‌ 


எதையும்‌ தொடங்க நீங்கள்‌ பெரிய மனிதராக இருக்க வேண்டியதில்லை; ஆனால்‌ பெரிய மனிதனாவதற்கு நீங்கள்‌ தொடங்கியே ஆக வேண்டும்‌. - ஓர்‌ அறிஞர்‌ 


ப்ரத HI 
ங்க! 
சுவாமி விவேகானந்தரின்‌ முதல்‌ உலகப்‌ போர்‌ நடந்து கொண்டிருந்த ஆபத்தான 
சிஷ்யைகளைப்‌ பற்றி மகாபுருஷ்‌ சமயத்தில்‌ தாய்நாடு செல்லத்‌ துணிந்தார்‌. 


மகராஜ்‌ சுவாமி சிவானந்தர்‌, “நவீன “ராணுவக்‌ கப்பலில்‌ இடம்‌ கிடைத்தால்கூட உயிருக்கு 
கால கோபிகைகள்‌ இன்றும்‌ இருக்கி உத்தரவாதம்‌ அளிக்க இயலாத சூழலில்‌, நீங்கள்‌ பயணம்‌ செய்ய 
றார்கள்‌' என்று கூறுகிறார்‌. வேண்டாம்‌” என்று கூறித்‌ தடுத்துப்‌ பார்த்தார்‌ சுவாமி பிரேமானந்தர்‌. 


அமெரிக்காவில்‌ பிறந்த மிஸ்‌ அதற்கு மேக்லவுட்‌, “பிரேமானந்தரே! சுவாமி விவேகானந்த 
மேக்லவுட்‌, சகோதரி நிவேதிதை, ரின்‌ சிஷ்யை நான்‌. என்னை யார்‌ என்ன செய்துவிட முடியும்‌? 
சகோதரி கிறிஸ்டைன்‌ போன்றோர்‌ என்னை அனைத்துப்‌ பிரச்னைகளிலிருந்து காக்கும்‌ தெய்விக 
சுவாமிஜியின்‌ லட்சியத்தில்‌ ஈடுபட்டு குரு சுவாமிஜி இருக்கும்போது எனக்கென்ன பயம்‌?”” என்று 
அனைத்தையும்‌ துறந்தனர்‌. கம்பீரமாகப்‌ பதிலளித்தார்‌. 


விரஜ பூமியின்‌ கோபிகைகள்‌ கோபிகைகளிடம்‌ கண்ட ஞானத்தின்‌ மகிமை 
கிருஷ்ணனுக்காக எப்படி எல்லா இவர்களிடமும்‌ இருந்தது. 
உறவுகளையும்‌ துறந்து, அவரையே 19 ஆம்‌ ஆண்டு துர்க்கா 
நம்பிச்‌ சென்றார்களோ, அதுபோல்‌ பூஜை. “சுவாமிஜியின்‌ நண்பர்‌! 
இந்த மேலைநாட்டுப்‌ பெண்மணி என்று தன்னைக்‌ கூறிக்‌ கொண்ட 
கள்‌ சுவாமிஜியை நம்பி வந்தார்கள்‌. மிஸ்‌.மேக்லவுட்‌ பேலூர்‌ 

ஒரு நிகழ்ச்சி. அமெரிக்காவில்‌ மடத்தில்‌ தங்கியிருந்தார்‌. 
உள்ள ஆயிரம்‌ தீவுப்‌ பூங்காவில்‌ அவர்‌ மாஸ்டர்‌ மகாசயரிடம்‌ 
சுவாமி விவேகானந்தர்‌ வேதாந்த (ம), “ஸ்ரீராமகிருஷ்ணரின்‌ அமுத 
வகுப்பு நடத்திக்‌ கொண்டிருந்தார்‌. மொழிகளை எழுதிய நீங்கள்‌ 
என்‌ சுவாமிஜியின்‌ மீது ஒன்றும்‌ 


திருமதி கூல்பர்க்‌ என்ற பெண்‌ 
எழுதவில்லை?” என்று கேட்டார்‌. 


மணி கூறினார்‌: “நாங்கள்‌ அப்போது 
காடு மாதிரியான அடர்ந்த பிரதேசத்‌ மகாசயரோ, “குருதேவரின்‌ 
தில்‌ தங்கியிருந்தோம்‌. தியானம்‌, கைகளில்தான்‌ சாவி இருக்கிறது. 
வேதாந்த பாடம்‌ போன்ற பயிற்சி இருவரும்‌ வேறுபட்டவர்‌ 
அல்லவே...?” என்றார்‌. 


மேக்லவுட்‌: “ஸ்ீராமடிருஷ்‌ 
இந்தக்‌ காலத்து 
கோபிகைகள்‌ 


ணரின்‌ வாழ்க்கையின்‌ சாரம்‌ என்று தாங்கள்‌ எதைக்‌ கூறுவீர்கள்‌?” 


களில்‌ ஈடுபட்டிருந்தோம்‌. 


“வெளியே நகரத்திற்குச்‌ 


சென்று ஏதாவது வாங்கி 


வர வேண்டுமென்றால்‌ 
காட்டு வழியில்‌ சென்று 
வர வேண்டும்‌. முகாமி 
லிருந்த இளம்பெண்‌ 


களான நாங்கள்‌ காட்டு 
வழியே எந்த பயமுமின்றி 
எங்கள்‌ குருவின்‌ தெய்விகத்‌ 
தன்மையை நம்பி தனியாகவே மாஸ்டர்‌: “ஸ்ரீராமகிருஷ்ணர்‌ கடவுளிலேயே தோய்ந்திருந்தார்‌”. 
சென்று வந்தோம்‌.” அங்கிருந்த அபேதானந்தரும்‌ இதை ஆமோதித்தார்‌. சாரதானந்தரி 
வழியிலிருந்த விறகு வெட்டிக டமும்‌ இதே கேள்வியைக்‌ கேட்டார்‌. அவர்‌ சற்று சிந்தித்தபடி, 
ளாலோ, விலங்குகளாலோ வரக்‌ “குருதேவர்‌ “பாவஸாகரர்‌ - எண்ணங்களின்‌ கடல்‌” என்றார்‌. 
கூடிய ஆபத்துகள்‌ பற்றிச்‌ சிந்தனை பேசியபடி விருந்தினர்‌ மாளிகைக்குள்‌ நுழைந்தார்‌ ம. மேக்லவுட்‌ 
யின்றி குருவின்‌ சந்நிதி மகிமையை அங்கு அவரை அழைத்து, “இது சுவாமிஜியின்‌ கட்டில்‌. அவர்‌ எங்‌ 


உணர்ந்த கோபிகைகளாகவே கள்‌ வீட்டில்‌ தங்கியிருந்தபோது இதில்தான்‌ உறங்குவார்‌” என்றார்‌. 
அந்தப்‌ பெண்கள்‌ திகழ்ந்தார்கள்‌. மேலும்‌ சுவாமிஜியின்‌ ஸ்படிகத்‌ திருவுருவம்‌, அவர்‌ தியானத்தில்‌ 
போரின்போதும்‌ பயப்படாத அமர்ந்த பைன்‌ மரத்தின்‌ இலைகள்‌ ஆகியவற்றையும்‌ காண்பித்தார்‌. 
சுவாமிஜியின்‌ சிஷ்யை “கண்ணன்‌ விளையாடிய இடங்களைப்‌ பார்த்துப்‌ பார்த்துக்‌ 
சுவாமிஜியின்‌ அமெரிக்கச்‌ கண்ணீர்‌ உகுத்த கோபிகைகளைப்‌ போல்‌ சுவாமிஜியின்‌ நினைவுடன்‌ 


சிஷ்யையான மிஸ்‌ மேக்லவுட்‌, கூடிய பொருள்களெல்லாம்‌ மேக்லவுட்டின்‌ பக்தியைத்‌ தூண்டின. 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 20 ஆவணி - ஆகஸ்ட்‌ 2014 


நன்னம்பிக்கை - நல்லறிவு - நல்லொழுக்கம்‌ என்பதே வாழ்க்கை வழிமுறை. - மகாவீரர்‌ 


“இவை தூய்மையான சின்னங்‌ 
கள்‌” என்றார்ம-விடம்‌ மேக்லவுட்‌. ம- 


விடைபெற்றபோது மேக்லவுட்டைச்‌ 
சிரம்‌ தாழ்த்தி வணங்கினார்‌. தம்முடன்‌ 
வந்தவர்களையும்‌ வணங்கும்படிக்‌ 
கூறினார்‌. 


“பத்தி 
களை வெகுவாகப்‌ 
தமது அன்பால்‌ 
கண்ணனைக்‌ கட்டிய கோபிகைகளைப்‌ போன்றவர்‌ 


சாஸ்திரங்கள்‌ கோபிகை 
புகழ்கின்றன. 
பரம்பொருளான 


கள்‌ இந்த அமெரிக்கப்பெண்கள்‌. 

“குருதேவர்‌, கோபி என்ற வார்த்தையைக்‌ கேட்ட 
தும்‌ புளகாங்கிதம்‌ அடைவார்‌; நமஸ்கரிப்பார்‌. அவ்‌ 
விதமே இந்த அமெரிக்கப்‌ 
கோபிகைகளாகவே காண்கிறேன்‌” என்று அந்தத்‌ 


பெண்களையும்‌ 


இக்கை நோக்கி மீண்டும்‌ கைகூப்பினார்‌ “ம”. 
ஸ்ரீகிருஷ்ணராக சுவாமிஜி 
சுவாமிஜி 1902-ஆம்‌ வருடம்‌ காசியில்‌ தங்கியி 
ருந்தார்‌. அவருடன்‌ ஜப்பானின்‌ ஓகாகுரா என்ற 
பெளத்தத்‌ துறவியும்‌ தங்கியிருந்தார்‌. இருவரும்‌ 
துறவிகளாகவும்‌ கலைஞர்களாகவும்‌ விளங்கினர்‌. 
சுவாமிஜியை ஜப்பானுக்கு 


எப்படியாவது 


அழைத்துச்‌ சென்று ஜப்பானியர்களை அவரது 


“பிரேமானற்தரே! விவேகானந்தரின்‌ சிஷ்யை நான்‌. 
என்னை யார்‌ என்ன செய்து விட முடியும்‌? என்னை 
அனைத்துப்‌ பிரச்னைகளிலிருந்தும்‌ காக்கும்‌ தெய்விக 
குரு சுவாமிஜி இருக்கும்போது எனக்கென்ன பயம்‌ 9”? 


| 1902 பிப்ரவரி மாதம்‌. சுவாமி ர சுவாமிஜி அந்திமக்காலம்‌. 


காசியில்‌ சிவராத்திரி அன்று சுவாமிஜியின்‌ சீடர்கள்‌ விசுவநாதரை வழிபடச்‌ 
சென்றனர்‌. நரேஷ்‌ என்ற சீடர்‌ சுவாமிஜிக்குப்‌ பணிவிடை செய்யத்‌ தங்கினார்‌. 

சுவாமிஜி, “மகனே, எனக்கு ஹூக்கா தயார்‌ செய்து எடுத்து வா”” என்றார்‌. 

சிறிது நேரத்தில்‌ நரேஷ்‌ ஹூக்காவுடன்‌ அறைக்குள்‌ நுழைந்தார்‌. அப்போது 
அவர்‌ கண்ட காட்சி அவரை ஸ்தம்பிக்கச்‌ செய்தது. 

சுவாமிஜி தியானம்‌ செய்து கொண்டிருந்த இடத்தில்‌ ஜடாமுடியுடன்‌ காசி 
விசுவநாதரே தியானத்தில்‌ இருந்தார்‌. நரேஷ்‌ வியந்து நின்றபோதே காட்சி மாறியது. 
சுவாமிஜி, “ஹூக்கா எங்கே மகனே ?”' என்று கேட்டு வாங்கினார்‌. 

நரேஷ்‌ கோவிலுக்குச்‌ சென்று விசுவநாதரைத்‌ தரிசிக்க 
முடியாத குறையை சிவ தரிசனம்‌ தந்து தீர்த்தாரோ சுவாமிஜி! 


எண்ணிக்கை 


சுவாமிஜியின்‌ சீடரான கேதார்பாபா ( சுவாமி அசலானந்தர்‌ - படம்‌ ] காசி சேவாஸ்ரமம்‌ அமையக்‌ 


கருத்துகளைக்‌ கேட்க வைக்க 
வேண்டும்‌ என ஓகாகுரா மிகவும்‌ 


விரும்பினார்‌. 


பிருந்தாவனத்திலி 
ருந்து மதுராவிற்கு அழைத்துச்‌ செல்ல 
அக்ரூரர்‌ காத்திருந்தார்‌. அதுபோல்‌ 
ஓகாகுரா காத்திருந்ததால்‌ அவரைத்‌ 
துறவியர்கள்‌ “அக்ரூர மாமா” என்றே 
அழைத்தனர்‌. 

ஓகாகுரா அக்ரூரர்‌ என்றால்‌, சுவாமிஜி கிருஷ்ணர்‌ 
அல்லவா! 

வெளிக்கோட்டிலேயே நிற்கிறேன்‌! 

சுவாமிஜி ஒரு நாள்‌ பலராம்பாபுவின்‌ வீட்டில்‌ 
செய்தித்தாள்‌ படித்தபடி அமர்ந்திருந்தார்‌. 

சுவாமி பிரேமானந்தர்‌ அவரிடம்‌, “நரேன்‌! நீ 


கண்ணனை, 


உலகமெல்லாம்‌ சுற்றி வேதாந்தக்‌ கொடியேற்றித்‌ 
திரும்பியுள்ளாய்‌. இப்போது நம்‌ குருதேவரைப்‌ 
பற்றி என்ன நினைக்கிறாய்‌?” என்றார்‌. 
சுவாமிஜியோ, “சகோதரா, இப்போதும்‌ நான்‌ 
சுற்றி 
இன்னும்‌ உள்ளே நுழையவில்லை. குருதேவரது 


வெளிக்கோட்டைத்தான்‌ வருகிறேன்‌. 


ஆழத்தை நான்‌ காணவில்லை” என்றார்‌. “ 


காரணமானவர்‌. நோயாளிகளை அவர்‌ நாராயணர்களாகவே கண்டார்‌. 
ஒருமுறை துறவி ஒருவரிடம்‌, “இன்று எவ்வளவு நாராயணர்கள்‌ வந்தார்கள்‌ ?” என்று கேட்டார்‌. அவர்‌ 
“நான்கு நாராயணர்கள்‌” என்று கூறி, தான்‌ செய்த சேவையையும்‌ கூறினார்‌. அசலானந்தர்‌ திருப்தியுற்றார்‌. 
மற்றொரு துறவி, “என்‌ வார்டில்‌ நான்கு நோயாளிகள்‌ இன்று புதிதாக அனுமதிக்கப்பட்டனர்‌'” என்று கூறியதும்‌ 


அசலானந்தர்‌, 


“நோயாளிகள்‌ என்று கூறாதே. சேவைகூட முறையான உணர்வில்‌ செய்யப்பட வேண்டும்‌. 


பேசும்போதும்‌, பழகும்போதும்‌ அந்த உணர்வில்‌ இருந்தால்தான்‌ மக்கள்‌ சேவை மூலம்‌ ஆன்மிக வாழ்வில்‌ 


்‌ முன்னேற்றம்‌ இருக்கும்‌” என்றார்‌ கண்டிப்புடன்‌. 


- சுவாமிஜி பதப்ராந்தே என்ற வங்க நூலிலிருந்து... 
ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 21 ஆவணி - ஆகஸ்ட்‌ 2014 


பிரார்த்தனை நாம்‌ கடவுளுக்குத்‌ தெரியாத ஒன்றைத்‌ தெரிவிப்பதல்ல; கடவுளை நாம்‌ காண உதவும்‌ சாளரமே பிரார்த்தனை. - வில்பிரடிக்‌ எரன்பெல்‌ 


பட்டங்கள்‌ பெறத்‌ தகுதியுடைமையே பெருமை.- அரிஸ்டாட்டில்‌ 


கல்வி அறிவில்லாவிட்டால்‌ நாம்‌ கோருவது கிட்டாது, நீரின்றித்‌ தாகம்‌ அடங்காது. - நீதி கெளமுதி 


சீனாவில்‌ தனது ஒரு சிறுநீரகத்தைச்‌ 
சொற்ப விலைக்கு விற்றான்‌ ஓர்‌ அற்பன்‌. 

அவன்‌ ஏன்‌ விற்றான்‌? 

தனது பெற்றோரின்‌ பசிக்‌ கொடுமை 
யைத்‌ தாங்காமலா? அல்லது மேற்படிப்பு 
படிப்பதற்காகவா அவ்வாறு செய்தான்‌? 

இல்லை. சிறுநீரகம்‌ விற்றது, அதிக 
விலையுள்ள செல்போனை வாங்கத்‌ 
தான்‌! “கண்ணை விற்றுச்‌ சித்திரம்‌ வாங்‌ 
குவதுபோல்‌' என்று இனிக்‌ கூற வேண்‌ 
மாறாக, சிறுநீரகத்தை விற்று 
செல்போன்‌ வாங்குவதுபோல்‌ எனலாம்‌. 


டாம்‌. 


“இடம்பட வீடு எடேல்‌' - அதாவது 
“உன்‌ தேவைக்கு அதிகமாக மிகப்‌ பெரி 


தாக வீடு கட்டிக்‌ கொள்ளாதே” 
என்று எச்சரித்தார்‌ ஒளவையார்‌. 

இன்று 
மக்களின்‌ “ஷாப்பிங்‌” 


பெரும்பாலான 
மோகம்‌ 
ஒரு 
சமுதாய நோய்‌. இதை மீடியாவும்‌, 
வணிக வளாகங்களும்‌, அரசும்‌ 


என்பது வளர்ந்துவிட்ட 


கூட வளர்த்து வருகின்றன. 


இன்று இளம்வயதினரின்‌ 
அறிவு வளர்ச்சி அபரிமிதம்‌. 
ஆனால்‌ மனோதிடம்‌, மனக்‌ 


கட்டுப்பாடு, உணர்ச்சிகளை ஆளுதல்‌ 
போன்றவை மிகவும்‌ அரிதாக உள்ளன. 

எந்தப்‌ பொருளாதாரச்‌ சீர்கேட்டை 
யும்‌ நம்‌ நாடு தாங்கி வருகிறது என்றால்‌, 
அதற்கு நமது பாரம்பரியப்‌ பண்புகளான 
சேமிப்புமே முக்கியக்‌ 


சிக்கனமும்‌ 
காரணம்‌. 


ஸ்ரீசாரதா மஹ 


ஆனால்‌ “பயன்படுத்து; தூக்கி எறி - Use and Throw’ என்ற 
மாறிவரும்‌ நுகர்வோர்‌ கலாச்சாரம்‌ நம்‌ நாட்டுக்‌ குணங்களான 
சிக்கனத்தையும்‌ சேமிப்பையும்‌ சீரழித்து வருகிறது. 
வேற்று(வெற்று)க்‌ கலாச்சாரத்தின்‌ மூலம்‌ நம்மை நாமே 
கெடுத்துக்‌ கொள்வது அநாச்சாரம்‌. பிறர்‌ நம்மிடம்‌ அந்நிய 
கலாச்சாரத்தைப்‌ புகுத்துவது துராச்சாரம்‌. 
இன்று குறிப்பாக, இளம்பெண்களின்‌ “ஷாப்பிங்‌ மேனியா” 
விற்கு அளவே இல்லை. கண்டதையெல்லாம்‌ வாங்குவது, 
அதை அலட்சியமாக அரைகுறையாகப்‌ பயன்படுத்துவது, 
பின்‌ மறந்து போவது, வாங்கியவற்றின்‌ மதிப்பைப்‌ பற்றிக்‌ 
கவலையின்றி இருப்பது போன்றவை அதிகரித்து வருகின்றன. 
இந்தப்‌ பிரச்னைகள்‌ இளைஞர்களிடமும்‌ அதிகம்‌ உள்ளன. 
தீயில்‌ டீசல்‌ ஊற்றுவது போல்‌ பத்திரிகைகளிலும்‌ தொலைக்‌ 
காட்சிகளிலும்‌ காஸ்ட்யூம்ஸ்‌, காஸ்மெடிக்ஸ்‌, “பாஸ்ட்‌ புட்‌' 
என எல்லாவற்றைப்‌ பற்றியும்‌ வரும்‌ விளம்பரங்கள்‌ பெண்‌ 
களின்‌ நுகர்வு வெறியைத்‌ தூண்டிவிடுகின்றன. இதனால்‌ 


£ வித்யாலயம்‌ 


பாதிக்கப்படுவது 
ஒட்டு மொத்தக்‌ 
குடும்பங்கள்தான்‌! 
“எனக்குத்‌ தேவையற்றதை நான்‌ ஏன்‌ 
வாங்க வேண்டும்‌?” “எவை எனக்கு உண்மையில்‌ 
தேவை?” போன்ற கேள்விகளை யார்‌ கேட்டுக்‌ கொள்கி 
றார்களோ, அவர்களே உண்மையில்‌ முன்னேறுகிறார்கள்‌. 
அவர்களால்‌ பண்பாடும்‌ கலாச்சாரமும்‌ முன்னேறுகின்றன. 
அப்படிப்பட்ட சிந்தனைகளை மாணவிகளிடம்‌ உருவாக்க 
உளுந்தூர்பேட்டையில்‌ உள்ள ஸ்ரீசாரதா மஹா வித்யாலயம்‌ 
கலை மற்றும்‌ அறிவியல்‌ மகளிர்‌ கல்லூரி FAMILY MATERIAL 
MANAGEMENT என்ற திட்டத்தை அறிவித்தது. 
இதன்படி அங்குள்ள மாணவிகளுக்கு ஒருங்கிணைந்த 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 22 ஆவணி - ஆகஸ்ட்‌ 2014 


அனுபவம்‌ என்ற பள்ளியில்‌ முட்டாள்கள்‌ கற்றுக்‌ கொள்வதில்லை. - ஃப்ராங்க்ளின்‌ 


வளர்ச்சியை ஏற்படுத்தவும்‌, மென்திறன்களை உருவாக்குவ 
தற்கும்‌ திட்டமிடப்பட்டது. அத்திட்டத்தின்‌ சில அம்சங்கள்‌: 


1. குடும்ப வரவு செலவுகளைச்‌ சமாளித்துப்‌ பொருளாதார 
தயார்ப்படுத்துவதற்காக 


வளர்ச்சிக்காக மாணவிகளைத்‌ 


Financial Management. 


2. பொருள்களைத்‌ தரமானவையாக வாங்கி, அவற்றை 
நீண்ட நாள்‌ பயன்படுத்துவதற்குமான திறமைகளை மாணவி 


களிடம்‌ உருவாக்க Material Management. 


3. மக்களோடு பழகும்போது மாணவிகளின்‌ உணர்ச்சி 
ளைக்‌ கையாளும்‌ திறமையை வளர்க்க கEMotional Management. 
4. இளைஞர்களிடத்தில்‌ சமுதாயத்தின்‌ நன்மை - தமை 
பற்றி முடிவெடுக்கும்‌ திறமையை உருவாக்க Decision Making. 
இவ்வாறு பல திறமைகளை வளர்ப்பதன்‌ மூலம்‌ மாணவி 
யர்‌ உணர்வு, அறிவு, திறமை ஆகிய மூன்றும்‌ இணைந்த 
முழுமை பெற்றவர்களாக வளர அந்தக்‌ கல்லூரி திட்டமிட்டது. 


சென்ற பொங்கல்‌ விடுமுறையில்‌ 
மாணவிகள்‌ “ஹாலிடே ப்ராஜக்ட்‌' ஆக செய்து 

வர வேண்டும்‌ என்று கல்லூரி நிர்வாகிகள்‌ 
வடிவமைத்தார்கள்‌. 

விடுமுறைக்காக மாணவிகள்‌ வீட்டிற்குச்‌ சென்ற 
தும்‌ தாங்கள்‌ வாங்கும்‌ பொருள்களைப்‌ பட்டியலிட்‌ 
டனர்‌. அவற்றை வாங்கும்‌ முன்‌ உண்மையில்‌ 
அவை தேவைதானா என்ற கேள்வியை அவர்களுக்‌ 
குள்ளேயே கேட்டுக்‌ கொண்டனர்‌. 

வாங்கியவற்றை முழுமையாகப்‌ பயன்படுத்தி 
னோமா என்று பார்த்தபோதுதான்‌ அவை பல நேரங்‌ 
களில்‌ விரயமாகி இருப்பதைக்‌ கண்டனர்‌. உதாரண 
மாக, ஒரு மாணவி தன்‌ அப்பாவைக்‌ கட்டாயப்‌ 
படுத்தி ஒரு CD ஒlayer-ஐ வாங்கினார்‌. யோசனை 
யின்றி அவள்‌ அடுத்து MP3 Player-ஜயும்‌ வாங்கி 
விட்டாள்‌. இதனால்‌ இன்று சி.டி. பிளேயர்‌ வீணாகக்‌ 
கூரையைப்‌ பார்த்துக்‌ கொண்டிருக்கிறது. 

பலர்‌ வீட்டில்‌ சமைத்த உணவு உள்ளபோதும்‌ 


வெளியிடத்தில்‌ 


சமைக்கச்‌ சோம்பல்பட்டு ஓட்டலுக்குப்‌ போவதைக்‌ 


ருசிக்காக உண்பது அல்லது 


Family Material Management என்ற திட்டத்தைச்‌ 


கண்டார்கள்‌. 

நேரத்தில்‌ சாப்பிடாமல்‌ பிரிட்ஜில்‌ 
வைத்ததை யாரும்‌ சாப்பிடாமல்‌, யாருக்‌ 
கும்‌ தராமல்‌ குப்பையில்‌ கொட்டுவது 
தேசத்‌ துரோகம்‌ என்று மாணவிகள்‌ 


உணர்ந்தனர்‌. 


இப்படி ஒவ்வொரு 


மாணவியும்‌ 


தான்‌ 


- CSL ஆசைப்பட்டு வாங்கியது, 
பணி - 
௮ 


மாணவா 
த்‌ 


சக்தி (88 


பெற்றோரை அவதிப்படுத்தி வாங்கியது, அதன்‌ 
பின்‌ அவை எல்லாம்‌ பரண்‌ மேல்‌ தூங்குவதையும்‌ 
நேர்மையாக எழுதிக்‌ கல்லூரி நிர்வாகத்திடம்‌ 
சமர்ப்பித்தனர்‌. 

இந்தத்‌ திட்டத்தினால்‌ விளைந்த நன்மைகள்‌ 

1. மாணவிகளிடம்‌ அவர்களுக்குப்‌ பிடித்த 
பொருள்கள்‌ உண்மையிலேயே தேவையானது 
தானா என்ற அடிப்படைக்‌ கேள்வியை எழுப்புவது. 

2. “விளம்பரங்களைப்‌ பார்த்து பொருள்களை 
வாங்கிக்‌ குவிக்கும்‌ மோகத்திற்கு நீ அடிமையா?” 
என்ற கேள்வி கேட்கப்பட்டது. 

3. பெற்றோர்‌ உழைத்துச்‌ சம்பாதித்த பணத்தை 
ஒழுங்கான முறையில்‌ செலவு செய்ய வேண்டும்‌ 
என்ற சிந்தனையை உருவாக்கியது. 

4. குடும்பப்‌ பொருளாதார நிலையை உணர்ந்து 
அதற்கேற்ப பொருள்களை வாங்குவது மற்றும்‌ 
வாங்கியதை நல்ல முறையில்‌ பயன்படுத்துவது. 

5. விலை விசாரித்துத்‌ தரமானவற்றை மலிவாக 
வாங்கும்‌ திறமையை உருவாக்குவதன்‌ மூலம்‌ 


இயலாதது என்பது ஒரு கருத்து, அவ்வளவே! - ஜஸ்டின்‌ ஹெரால்டு 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 23 ஆவணி - ஆகஸ்ட்‌ 2014 


ணை மண்னை அணத ணத அணை மான னை 
ஜெயம்‌ | வடமாநில புனித யாத்திரை 


29.08.2014 இது 30 நாட்கள்‌ கொண்டது. கயா, புத்தகயா, காசி, சாரநாத்‌, காட்மாண்டு, போக்ரா, 
முக்திநாத்‌, மனகாமனா அம்மன்‌ கோவில்‌, பிரயாகை, சித்ரகூடம்‌, அயோத்தியா, 
நைமிசாரண்யம்‌, ஹரித்துவார்‌, ரிஷிகேஷம்‌, கேதார்நாத்‌, பத்ரிநாத்‌, கங்கோத்ரி, 
யமுனோத்ரி, தேவப்ரயாகை, ஜோஷிமடம்‌, நியூடெல்லி, ஆக்ரா, மதுரா 
பிருந்தாவன்‌ (முக்திநாத்‌ விமான கட்டணம்‌ உட்பட) கட்டணம்‌ ரூ. 39,500 /- 

29.08.2014 இது 17 நாட்கள்‌ கொண்டது. கயா, புத்தகயா, காசி, சாரநாத்‌, காட்மாண்டு, போக்ரா, 
முக்திநாத்‌, மனகாமனா அம்மன்‌ கோவில்‌, பிரயாகை, சித்ரகூடம்‌, அயோத்தியா, நைமி 
சாரண்யம்‌( முக்திநாத்‌ விமான கட்டணம்‌ உட்பட) கட்டணம்ரூ. 28,500 /- 

29.08.2014 இது 10 நாட்கள்‌ கொண்டது. கோரக்பூர்‌, சனோலி, காட்மாண்டு, போக்ரா, முக்திநாத்‌, மனகாமனா 
அம்மன்‌ கோவில்‌ (முக்திநாத்‌ விமான கட்டணம்‌ உட்பட) நபர்‌ ஒருவருக்கு கட்டணம்‌ ரூ. 23,000 ,- 

11.09.2014 இது 18 நாட்கள்‌ கொண்டது, காசி, சாரநாத்‌, ஹரித்துவார்‌, ரிஷிகேஷம்‌, கேதார்நாத்‌, பத்ரிநாத, 
கங்கோத்ரி, யமுனோத்ரி, தேவப்ரயாகை, ஜோஷிமடம்‌, நியூடெல்லி, ஆக்ரா, மதுராபிருந்தாவன்‌ - 
நபர்‌ ஒருவருக்கு கட்டணம்‌ ரூ. 17,000 /- 

05.10.2014 இது 15 நாட்கள்‌ கொண்டது. அஹமதாபாத்‌, டாக்கூர்‌ துவாரகை, விற்பூர்‌, நிஷ்கலங்கு மஹாதேவ்‌ (கடல்‌ 
உள்வாங்கும்‌ பாண்டவர்கள்‌ வழிபட்ட சிவஸ்தலம்‌) பாலக்‌, சோமநாத்‌, ஹரிசித்திமாதா, கோமதி 
துவாரகை, கோபீதளம்‌, நாகேசம்‌, பேட்துவாரகை, போர்பந்தர்‌, அம்பாஜி, மாத்ரூகயா, மவுண்ட்‌ அபு, 
உதய்ப்பூர்‌, ஸ்ரீ நாத்துவாரகை, காங்கரோலி துவாரகை, புஸ்கரதீர்த்தம்‌, ஜெய்ப்பூர்‌ - நபர்‌ ஒருவருக்கு 
கட்டணம்‌ ரூ. 13,850,- 

15.10.2014 இது 12 நாட்கள் கொண்டது. தீபாவளிகங்காஸ்நான்‌ யாத்திரை. பூரிஜெகன்னாத்‌, கோனாரக்‌, புவனேஸ்வர்‌, 
கயா, புத்தகயா, காசி, சாரநாத்‌ பிரயாகை, சித்ரகூடம்‌, அயோத்தியா, நைமிசாரண்யம்‌, - கட்டணம்ரூ. 11,500.- 

26.10.2014 இது 1௦ நாட்கள்‌ கொண்ட குதுகலமான கர்நாடக யாத்திரை. ஸ்ரீரங்கபட்டினம்‌, தொட்டமலூர்‌, 
மைசூர்‌, மேல்கோட்டை, நஞ்ஜன்கூடு, பேலூர்‌, ஹலபேடு, சிருங்கேரி, சுப்ரமண்யம்‌, தர்மஸ்தலம்‌, 
கொல்லூர்‌ மூகாம்பிகை, முருடீஸ்வர்‌, யானைமலைவினாயகர்‌, உடுப்பி, ஹொரதாடுதங்க அன்ன 
பூர்ணி, கட்டில்‌, பெங்களூர்‌, ஹம்பி, ஆனேகுந்தி, நவபிருந்தாவனம்‌ - கட்டணம்‌ ரூ. 9,500 /- 

17.11.2014 இது 10 நாட்கள்‌ கொண்ட குதுகலமான ஆந்திரபிரதேஸ்‌ யாத்திரை அஹோபிலம்‌, மஹாநந்தி, 
மந்திராலயம்‌, ஸ்ரீசைலம்‌, வாடப்பல்லி, வேதாத்ரி, மட்டப்பல்லி, பத்ராசலம்‌, ஸ்ரீகூர்மம்‌, சிம்மாசலம்‌, 
அன்னாவரம்‌, துவாரகைதிருமலை, பொன்னூர்‌ பெருமாள்‌, விஜயவாடா, மங்களகிரி, நெல்லூர்‌, 
ஜொன்னவாடா, காளஹஸ்தி - நபர்‌ ஒருவருக்கு கட்டணம்‌ ரூ. 9,500 /- 

02.11.2014 இது 15 நாட்கள்‌ கொண்டது. மும்பை, நாசிக்‌, பஞ்சவடி, த்ரியம்பகேஸ்வர்‌, சிரிடி, சனி சிங்களாப்பூர்‌, 
குஸ்னேஸ்வர்‌, எல்லோரா குகை, நாகநாதம்‌, பரலிவைத்தியநாதம்‌, கைக்கடி மகாராஜா கோயில்‌, 
பண்டரிபுரம்‌, பீமாசங்கரம்‌, அஷ்ட கணபதி சன்னிதானங்கள்‌, உஜ்ஜயினி மகா காளேஸ்வரர்‌, 
ஓங்காரேஸ்வரர்‌ - நபர்‌ ஒருவருக்கு கட்டணம்‌ ரூ. 13,700 /- 

18.01.2015 10 நாட்கள்‌ கொண்ட குதூகலமான ஆந்திரப்தேச யாத்திரை - கட்டணம்‌ ரூ. 10,500 /- 

30.01.2015 14 நாட்கள்‌ கொண்டது. மும்பை உள்பட 7 ஜோதிர்‌ லிங்க யாத்திரை - கட்டணம்‌ ரூ. 14,800 /- 

15.02.2015 15 நாட்கள்‌ கொண்ட உபன்யாசம்‌ உள்பட துவாரகை யாத்திரை - கட்டணம்‌ ரூ. 9,500 /- 

15.02.2015 22 நாட்கள்‌ கொண்ட உபன்யாசம்‌ உள்பட பஞ்சதுவாரகை யாத்திரை - கட்டணம்‌ ரூ. 18,000 /- 

23.02.2015 14 நாட்கள்‌ கொண்ட பஞ்ச துவாரகை யாத்திரை - கட்டணம்‌ ரூ. 14,500 /- 


அதற்கேற்றவாறு கட்டணம்‌ உயர்த்தி உள்ளோம்‌. யாத்திரிகர்கள்‌ அதை சிரமமாக நினைக்க வேண்டாம்‌. 

ஒரே குழுவாக வருபவர்கள்‌ 9444887134 என்ற எண்ணில்‌ தொடர்பு 

கொள்ளவும்‌. நீங்கள்‌ விரும்பும்‌ இடங்கள்‌ ஏற்பாடு செய்து தருகின்றோம்‌. 
ஆங்காங்கு தங்கும்‌ வசதிகள்‌ ்‌, ஊர்சுற்ஜிப்‌ பார்க்க பஸ்‌ கட்டணம்‌, தூங்கும்‌ வசதி கொண்ட இரண்டாம்‌ வகுப்பு 
ரயில்‌ கட்டணம்‌, கைதேர்ந்த தென்னிந்திய பிராம்‌ க்‌ கொண்டு காலை - காபி, டிபன்‌; மதியம்‌, இரவு 
உணவளிப்பதுடன்‌ இங்கு குறிப்பிட்ட அனைத்துச்‌ செலவுகளும்‌ எங்களைச்‌ சேர்நதவை. எந்த யாத்திரைகளில்‌ 

கலந்து கொள்வதானாலும்‌ குறைந்தபட்சம்‌ 75 நாட்களுக்கு முன்‌ முன்பதிவு செய்து கொள்வது நலம்‌. 

மேலும்‌ விவரங்களுக்கு:- 


நீ விஜயலட்சுமி முறாவல்‌ சர்வீஸ்‌ 


பழைய எண்‌. 55/3, புதிய எண்‌. 12, சிங்கராச்சாரி தெரு, (நல்ல தம்பி தெரு கார்னர்‌) 
திருவல்லிக்கேணி, சென்னை - 5. 0 : 28440144 உரிமையாளர்‌ : 5. கெயராமன்‌ 
E-mail:sreevijayalakshmitravels@gmail.com 


52222228222202426222222202222802222206 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 24 ஆவணி - ஆகஸ்ட்‌ 2014 


௧௦௦௫௦௦௦௯௦௯ ௫௦௦௦௯௦௦௯௦௯ ௦௰௫௯௰௰௯௰௯௰௰௰ஐ௰௫௫௯௰௦௰௫௫ ஐ 


கக்கு 


சமுதாயத்தில்‌ த்தும்‌ இல்லை; இளைஞர்களிடம்‌ லட்சியதாகம்‌ இல்லை; ட்ட டம்‌ சமயப்‌ பற்று இல்லை 
என்று எத்தனை காலம்தான்‌ புலம்புவது? இந்த நிலையை மாற்ற உங்களால்‌ முடியும்‌. 

பல காலம்‌ இருண்டுள்ள அறையில்‌ சென்று, “இருட்டே ஓடிப்போ” என்பதற்குப்‌ பதிலாக, ஒரு தீபத்தை ஏற்றி வையுங்‌ 
கள்‌. அந்தத்‌ தீபம்தான்‌ ஸ்ரீராமகிருஷ்ண - விவேகானந்தரின்‌ கருத்துகளை மக்களுக்குக்‌ கொண்டு செல்லும்‌ ஸ்ரீராமகிருஷ்ண 
விஜயம்‌ என்ற தீபம்‌. அந்தத்‌ தீபத்தை உங்கள்‌ இல்லத்தில்‌, நீங்கள்‌ படித்த பள்ளியில்‌, நண்பர்கள்‌ இல்லத்தில்‌, அலுவலகத்தில்‌ 
ஏற்றி வைத்து அவர்களை விஜயத்தின்‌ சந்தாதாரர்களாக்கும்படிக்‌ கேட்டுக்‌ கொள்கிறோம்‌. 


அன்புள்ள சந்தாதாரர்களின்‌ கவனத்திற்கு... 


ப்பட 


பக்தர்களும்‌ அன்பர்களும்‌ தங்களது உறவினர்களையும்‌ நண்பர்களையும்‌ விஜயத்தின்‌ சந்தாதாரர்‌ 
களாக்கும்படிக்‌ கேட்டுக்‌ கொள்கிறோம்‌. சந்தாதாரர்களான நீங்கள்‌ உரிய காலத்தில்‌ உங்களின்‌ சந்தாவைப்‌ 
புதுப்பித்து, விஜயம்‌ தொடர்ந்து உங்களுக்குச்‌ சேவையாற்றிட உதவும்படி கேட்டுக்‌ கொள்கிறோம்‌. 

* முகவரியின்‌ முதல்‌ வரியில்‌ உள்ள எண்ணானது (RY என்று தொடங்குவது) உங்களின்‌ விஜயம்‌ 
இதழின்‌ சந்தா எண்‌ ஆகும்‌. அந்த எண்ணைத்‌ தங்களது எல்லாக்‌ கடிதங்களிலும்‌ குறிப்பிடவும்‌. 

* இரு வாரங்களுக்குப்‌ பிறகும்‌ இதழ்‌ கிடைக்காவிடில்‌ எங்களுக்குத்‌ தெரியப்படுத்தி, மாற்று இதழைப்‌ பெறலாம்‌. 
இதழ்‌ கிடைக்காதது குறித்து ஒரு மாதம்‌ அல்லது அதற்கு மேல்‌ வரும்‌ புகார்கள்‌ (வெளிநாட்டுச்‌ சந்தாதாரர்கள்‌ 2 மாதத்திற்கு 
மேல்‌ தெரிவிக்கும்‌ புகார்கள்‌) ஏற்றுக்‌ கொள்ளப்பட மாட்டாது. தொடர்புக்கு : ௫ : 24621110. Extn : 215 


குடும்பப்‌ பொருளாதாரத்தில்‌ துண்டு விழாமல்‌ 
தடுப்பது. 

Family Material Management இட்டத்தின்‌ செயல்‌ 
முறை மூலம்‌ வீட்டில்‌ மூன்று மாதங்களாகப்‌ பயன்‌ 
படுத்தப்படாமல்‌ இருந்தவற்றைச்‌ சேகரித்தனர்‌. 

1. அப்பொருள்களின்‌ விலையைக்‌ கணக்கிட்டனர்‌. 

2. அவற்றைப்‌ பயன்படுத்தாமல்‌ விட்டதற்கான 
காரணத்தை ஆராய்ந்தனர்‌. 

3. அவற்றை மீண்டும்‌ பயன்படுத்த உரிய 
ஏற்பாடுகளைச்‌ செய்தனர்‌. 

4. பயன்படுத்த முடியாமல்‌ உள்ள பொருள்களை 
மாற்றுவதற்கான வழிமுறைகளை _ 
ஆராய்ந்தனர்‌. டட 

இந்த ப்ராஜக்டில்‌ ஈடுபட்ட 
மாணவிகள்‌ சிலரின்‌ உணர்வு 
கள்‌ நம்மைச்‌ இந்திக்க i 
வைக்கின்றன. த 

ஒரு 
பார்த்த 
எல்லாம்‌ முன்பு வாங்குவேன்‌. 


நான்‌ 


மாணவி: 
பொருள்களை 


என்‌ தந்தை சிக்கனமாக இரு என்று 

சொல்லியும்‌ இந்த 

Family Material Management ப்ராஜக்டைச்‌ செய்த 

போதுதான்‌ நான்‌ எவ்வளவு ஊதாரியாக இருந்தேன்‌ 

என்று புரிந்து கொண்டேன்‌. 
இன்னொரு மாணவி 

வாங்கியதையும்‌ நன்கு 

என்பதை இத்திட்டம்‌ எனக்கு உணர்த்தியது. 
Family Material Management -ஆல்‌ மாணவிகள்‌ 

எதிர்காலத்தில்‌ தங்கள்‌ குடும்பங்களிலும்‌, வேலை 

பார்க்கும்‌ நிறுவனங்களிலும்‌ தனித்தன்மையுடன்‌ 


கேட்கவில்லை. 


நான்‌ அடம்பிடித்து 
பயன்படுத்தவில்லை 


சிறந்த நிர்வாகிகளாக ஒளிர்வார்கள்‌. 
சாதாரண மாணவியாகக்‌ கல்லூரிக்குள்‌ வரும்‌ 


அவர்கள்‌, கல்லூரியை விட்டு வெளியேறும்போது 
சிறந்த பெண்மணியாக வெளியேற வேண்டும்‌ 
என்பதே இத்தகைய திட்டங்களின்‌ நோக்கம்‌. 
அந்நோக்கத்தைச்‌ சிரத்தையுடன்‌ செயல்படுத்தி 
வரும்‌ உளுந்தூர்பேட்டை, ஸ்ரீசாரதா மஹா 
வித்யாலயம்‌ கலை மற்றும்‌ அறிவியல்‌ மகளிர்‌ 
கல்லூரியை நீங்கள்‌ பாராட்டத்தானே வேண்டும்‌? 
உடனே தொடர்பு கொள்ளுங்கள்‌. 
அலைபேசி: 9443220362 - 9786891112. 
கடைசியாக, 
சிந்தனைகளால்‌ கவரப்பட்ட கிரேக்க மேதையான 
சாக்ரடீஸ்‌ ஒருமுறை சந்தை ஒன்றுக்குச்‌ 


நமது பாரதீய பாரம்பரியச்‌ 


ஒவ்வொரு கடையாக 
ஏறி ஏறி இறங்கினார்‌. 
) ஆனால்‌ ஒரு கடையி 

லும்‌ ஒன்றுமே வாங்க 
ஒருவர்‌ 
“லயா, 


நீங்கள்‌ எதுவும்‌ வாங்க 


வில்லை. 
அவரிடம்‌, 


வில்லை என்றால்‌ ஏன்‌ 
எல்லாக்‌ கடைகளிலும்‌ ஏறி 
இறங்குகிறீர்கள்‌?”” என்று கேட்டார்‌. 
“தும்பி, ஒவ்வொரு கடையாக ஏறிப்‌ பார்ப்பது, 
எவ்வளவு பொருள்கள்‌ இல்லாமல்‌ நான்‌ மகிழ்ச்சி 
யாக இருக்கிறேன்‌ என்பதைப்‌ பார்க்கத்தான்‌. இங்‌ 
குள்ள எல்லாமே அநேகமாக எனக்குத்‌ தேவை 
யில்லை என்பதைக்‌ காணும்போது மிக மகிழ்ச்சி 
யாக உள்ளத) என்றார்‌ சாக்ரடீஸ்‌. 
இளைஞர்களே! யுவதிகளே! “இந்த ஒப்பற்ற 
நமது பாரம்பரியச்‌ சிந்தனையை உலகமெல்லாம்‌ 
கொண்டாடுகிறது...., நம்மைத்‌ தவிர! என்ற 
சங்கடமான நிலை நம்‌ சமுதாயத்திற்கு வராமல்‌ 
தடுப்பது நமது கடமையல்லவா? $+ 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 25 ஆவணி - ஆகஸ்ட்‌ 2014 


கொந்தளிப்புகள்‌ ஆறுவது காலத்திற்குட்பட்டது. ஆனால்‌ அவையே சில நேரங்களில்‌ வாய்ப்புக்களையும்‌ தருகின்றன. -ஹிப்போகிரிட்டிஸ்‌ 


மாற்றவும்‌ வேண்டாம்‌. - ஓர்‌ அறிஞர்‌ 


உங்கள்‌ கனவை நம்புங்கள்‌; உங்கள்‌ கனவை விட்டு விடாதீர்கள்‌. உங்கள்‌ 


எல்லா விஷயங்களிலும்‌ நல்ல அம்சத்தைக்‌ காணவே முயல வேண்டும்‌. - ஜேம்ஸ்‌ ஆவ்பரி 


1. ஓம்‌ ஸ்ரீ கீதா தேவ்யை நம: - ஸ்ரீ கீதா 
தேவிக்கு நமஸ்காரம்‌. 

2. ஓம்‌ விமலாயை நம: - மாசற்றவளுக்கு 
நமஸ்காரம்‌. 


3.ஓம்ஸுகதாயைநம:-சுகமளிப்பவளுக்கு 


நமஸ்காரம்‌. 
4. ஓம்‌ முனிஸம்ஸ்துதாயை நம: - முனிவர்‌ 
களால்‌ துதிக்கப்படுபவளுக்கு 
நமஸ்காரம்‌. 


5. ஓம்‌ தத்வார்த்தபோதின்யை நம: -தத்துவத்‌ 
தின்‌ உட்பொருளைப்‌ போதிப்ப 
வளுக்கு நமஸ்காரம்‌. 

6. ஒர்‌ ஸர்வலோக ஸம்பூஜ்யாயை நம: -அதில 
உலகமும்‌ பூஜிக்கும்‌ இறைவிக்கு 
நமஸ்காரம்‌. 

7. ஓம்‌ ஸ்ரீகிருஷ்ண முக நிஸ்ஸ்ருதாயை நம:- 
ஸ்ரீகிருஷ்ண 
முகமலர்ந்து அரு 


8. ஓம்‌ பாபக்ன்னை நம: - பாவத்தை 
அழிப்பவளுக்கு நமஸ்காரம்‌. 

9. ஓம்‌ புண்யதாயை நம: - புண்ணியத்தை 
நல்குபவளுக்கு நமஸ்காரம்‌. 

10. ஓம்‌ மஹா தேவ்பை நம: - மகாதேவிக்கு 
நமஸ்காரம்‌. 

11. ஓம்‌ நிஞ்ப்ரத்பூஹ சிதாத்மிகாயை நம:- தடை 


12. ஓம்‌ சோக மோஹாபஹந்த்ர்யை நம: - சோக, 
மோகங்களைப்‌ போக்குபவளுக்கு 
நமஸ்காரம்‌. 

13. ஓம்‌ மோக்ஷதாயை நம: - மோட்சத்தை 
அளிப்பவளுக்கு நமஸ்காரம்‌. 

14. ஓம்ப்ரஹ்மபோதின்யைநம:-பிரம்மத்தைப்‌ 
போதிப்பவளுக்கு நமஸ்காரம்‌. 

15. ஓம்‌ ப்ரஹ்மவித்யாயை நம: - பிரம்ம 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 26 ஆவணி 


ன்‌ - ரால்‌ 
௯. 


வித்தையானவளுக்கு நமஸ்காரம்‌. 
16. ஓம்‌ சிதாநந்தாயை நம: - சைதன்யத்தை 
உணர்வதால்‌ ஏற்படும்‌ ஆனந்த 
ரூபிணிக்கு நமஸ்காரம்‌. 

17. ஓம்‌ பவக்ன்யை நம:- பிறவிப்‌ பிணியை 
அகற்றுபவளுக்கு நமஸ்காரம்‌. 

18. ஓம்‌ பயநாசின்யை நம: - பயத்தை 
அழிப்பவளுக்கு நமஸ்காரம்‌. 

19. ஓம்‌ வேதத்த்ரயாத்மிகாயை நம: - மூன்று 
வேத வடிவினளுக்கு நமஸ்காரம்‌. 
20. ஓம்‌ அளந்தாயை நம: - எல்லையற்றவ 
ளுக்கு நமஸ்காரம்‌. 

21. ஓம்‌ தத்வார்த்த ஞான மஞ்ஜர்யை நம: - 
தத்துவஞானமாகிய பூங்கொத்தாக 
இருப்பவளுக்கு நமஸ்காரம்‌. 

22. ஓம்‌ வ்யாஸ ஸங்க்ரதிதாயை நம: - வியாச 
தொகுக்கப்பட்டவளுக்கு 


மஸ்காரம்‌. 


23. ஓம்‌ பூதாயை நம: - பவித்ரமானவ 
ளுக்கு நமஸ்காரம்‌. 

24. ஒம்‌ ஸம்சார மலமோசன்யை நம:- சம்சார 
மாசை நீக்குபவளுக்கு நமஸ்காரம்‌. 
25. ஒம்‌ ஸர்வ சாஸ்த்ரமய்யை நம: - எல்லா 
சாஸ்திரங்களாகவும்‌ உள்ளவ 
ளுக்கு நமஸ்காரம்‌. 

26. ஓம்‌ மாத்ரே நம: - தாய்க்கு நமஸ்காரம்‌. 
27. ஓம்‌ ஸர்வதீர்த்தமய்யை நம: - அனைத்துத்‌ 
தர்த்தங்களானவளுக்கு நமஸ்காரம்‌. 
28. ஓம்‌ தத்வஸ்யாதி வாச்யாதித ப்ரஹ்மதத்வாப 
காகின்யை நம: - தத்வமஸி போன்ற 
(மஹா)வாக்கியங்களிலிருந்து 
எழும்‌ பிரம்ம தத்துவத்தில்‌ மூழ்கி 
இருப்பவளுக்கு நமஸ்காரம்‌. 

29. ஓம்‌ சாந்தி ப்ரதாயை நம:- சாந்தியை 
நல்குபவளுக்கு நமஸ்காரம்‌. 

30. ஓம்‌ பரானந்தாயை நம: - மேன்மையான 
ஆனந்தமானவளுக்கு நமஸ்காரம்‌. 


31. ஒம்‌ பபோதாம்ருத தரங்கிண்யை நம: - 
ஞானாமிர்த நதியாக விளங்குபவ 
ளுக்கு நமஸ்காரம்‌. 

92. ஓம்‌ விஸ்வ ஸம்ஸ்க்ருதி ஸமுத்பூதாயை நம: - 
உலகைப்‌ பண்படுத்த தோன்றிய 
வளுக்கு நமஸ்காரம்‌. 

33. ஓம்‌ விஸ்வ தர்மப்ரசாரிண்யை நம: - உலக 
தர்மத்தைப்‌ 
போதிப்பவளுக்கு நமஸ்காரம்‌. 


நன்மைக்காகத்‌ 


34. ஓம்‌ விஸ்வைக ரஸனாயை நம: - உலகிற்‌ 
கெல்லாம்‌ மூலமான ஒரே வாக்‌ 
சொரூபமானவளுக்கு நமஸ்காரம்‌. 
35. ஓம்‌ ரமஎரியார்த்த பாஸிதாயை நம:- மனதை 
கருத்துகளால்‌ 
ஒளிர்பவளுக்கு நமஸ்காரம்‌. 


ஈர்க்கும்‌ உயர்‌ 
38. ஓம்‌ ரம்யாயை நம: - அழகே உருவான 
வளுக்கு நமஸ்காரம்‌. 

37. ஓம்‌ விஸ்வமானவ ஸம்பூஜ்யாயை நம:- உலக 


மாந்தரால்‌ பூஜிக்கப்படுபவளுக்கு 
நமஸ்காரம்‌. 

38. ஓம்‌ விஸ்வ மங்களகாரிண்யை நம: - உல 
திற்கு மங்களமானவற்றை அருள்‌ 
பவளுக்கு நமஸ்காரம்‌. 

39. ஓம்‌ விஸ்வ ஸித்தாந்த ஸம்மான்யை நம: - உல 
கின்‌ எல்லா சித்தாந்தங்களாலும்‌ 
மதிக்கப்படுபவளுக்கு நமஸ்காரம்‌. 
40. ஓம்‌ விஸ்வ ஸம்மோஹ நாசின்யை நம:- 
அனைத்துவிதக்குழப்பங்களையும்‌ 
நீக்குபவளுக்கு நமஸ்காரம்‌. 

41.ஒம்‌ விஸ்வ ஸ்வரூபிண்யை நம: - அகில 
உலகமானவளுக்கு நமஸ்காரம்‌. 

42. ஓம்‌ விஸ்வவந்த்பாயை நம: - அகிலம்‌ 
போற்றுபவளுக்கு நமஸ்காரம்‌. 

43. ஓம்‌ விஸ்வ தத்வ ப்ரகாஸின்யை நம: - அகில 
உலகுக்கும்‌ தத்துவப்‌ பிரகாசமாய்‌ 
விளங்குபவளுக்கு நமஸ்காரம்‌. 


சங்கீதம்‌, அரசியல்‌, கலை, இலக்கியம்‌ என அறிஞர்‌ அண்ணாவுடன்‌ 
எழுத்தாளர்‌ கல்கிக்கு நல்ல நட்பு ஏற்பட்டது. 

ஒரு சமயம்‌ ஷெல்லியின்‌ '& Thing of Beauty is a joy for வள 
என்கிற வரியைச்‌ சொல்லி, “எவ்வளவு சுகமாக இருக்கிறது பாருங்கள்‌, 
இதுபோல்‌ தமிழில்‌ கூற முடியுமோ?” என்று கல்கி கேட்டாராம்‌. 


உடனே அண்ணா சொன்னார்‌: “அழகுடை ஒரு பொருள்‌ அழியா 
இன்பம்‌... இப்படிச்‌ சொல்லி விடலாமே தமிழில்‌! என்ன சிரமம்‌?”. 


“வரலாறாய்‌ வாழ்ந்த தந்தையர்‌' என்ற புத்தகத்திலிருந்து 


- ஆகஸ்ட்‌ 2014 


கணவிவிதுளிததாள்க்‌ 


44. ஓம்‌ த்ரிகுணாத்த தத்வார்த்த பாஸின்யை நம: - முக்குணங்களையும்‌ 
கடந்த தத்துவத்தை விளக்குபவளுக்கு நமஸ்காரம்‌. 
45. ஓம்‌ கிரந்திபேதின்யை நம: - தீர்க்க முடியாத சிக்கல்களைத்‌ 


தீர்ப்பவளுக்கு நமஸ்காரம்‌. 


46. ஓம்‌ லோகோத்தர குணபேதாயை நம: - மிக உயர்ந்த குணங்களைப்‌ 
புகட்டி மக்களை உயர்த்துபவளுக்கு நமஸ்காரம்‌. 

47. ஓம்‌ லோகோசித மதான்விதாயை நம: -மக்களின்‌ உயர்வுக்கு 
உகந்த கருத்துகளை வழங்குபவளுக்கு நமஸ்காரம்‌. 

48. ஓம்‌ லோகோத்தாரண ஸம்சீலாயை நம: - மக்களைப்‌ பந்தத்திலி 
ருந்து விடுவிக்கும்‌ பெருமை மிக்கவளுக்கு நமஸ்காரம்‌. 
49. ஓம்‌ லோகாமோத ப்ரவர்த்தின்யை நம: -மகிழ்ச்சியைப்‌ பெருக்கு (4 


பவளுக்கு நமஸ்காரம்‌. 


50. ஓம்‌ நிசிலாகில சாஸ்த்ரார்த்தாயை நம: - சகல சாஸ்திரங்களுக்கும்‌ 
உறைவிடமானவளுக்கு நமஸ்காரம்‌. 

51. ஓம்‌ சுபேளஜ பதாம்புஜாயை நம: - மங்களமான ஆற்றல்‌ மிகுந்த 
சொற்களால்‌ ஆனவளுக்கு நமஸ்காரம்‌. 

52. ஓம்‌ அநிர்வாச்யாயை நம: - வார்த்தைகளால்‌ வர்ணிக்க 


53. ஓம்‌ கம்பீராயை நம: - ஆழ்ந்த பொருள்‌ 
பொதிந்தவளுக்கு நமஸ்காரம்‌. 

54. ஓம்‌ நித்பாயை நம: - அழிவின்றி 
இருப்பவளுக்கு நமஸ்காரம்‌. 

55. ஓம்‌ நித்ய ஸுகப்ரதாயை நம: - நித்திய 
சுகம்‌ அளிப்பவளுக்கு நமஸ்காரம்‌. 
56. ஒம்‌ நைக வ்யாக்யான சம்பன்னாயை நம: - 
பலவிதமான விளக்க உரைகளின்‌ 
வடிவானவளுக்கு நமஸ்காரம்‌. 

57. ஓம்‌ நாநாசார்ய ஸமாத்ருதாயை நம: - பல 
ஆசார்யர்களால்‌ போற்றப்பட்டவ 
ளுக்கு நமஸ்காரம்‌. 

58. ஓம்‌ ஸ்வஸ்வானுகூல பாவார்த்த சோபிதாயை 
நம: - படிப்பவர்களுக்கு உகந்தபடி 


பொருளை உணர்த்துபவளுக்கு 
நமஸ்காரம்‌. 

59. ஓம்‌ சாந்தி தாந்தி ரூபிண்யை நம: - அமைதி, 
புலனடக்கம்‌ ஆகியவற்றின்‌ 


வடிவானவளுக்கு நமஸ்காரம்‌. 

60. ஓம்‌ நீத்ய நூதன பாவார்த்ததாயின்யை நம: - 
தினமும்‌ புதிது புதிதான அர்த்தங்‌ 
களைத்‌ தருபவளுக்கு நமஸ்காரம்‌. 
61. ஓம்‌ கோலகா மாதாயை நம: - பூமண்டலத்‌ 
தின்‌ தாயானவளுக்கு நமஸ்காரம்‌. 

62. ஓம்‌ ப்ராச்ய பாச்சாத்ய கண்டாந்தரறீவாஸ 


முடியாத பெருமை உடையவளுக்கு நமஸ்காரம்‌. 


* 


ர்‌ 


ஜனமோதின்யை நம: - கிழக்கத்திய, மேற்‌ 


கத்திய மற்றும்‌ பல்வேறு கண்டங்‌ 
களில்‌ வாழ்பவர்களை மகிழ்விப்‌ 
பவளுக்கு நமஸ்காரம்‌. 

63. ஓம்‌ அக்ஷராயை நம: - அழிவற்றப்‌ 
பொருளானவளுக்கு நமஸ்காரம்‌. 
84. ஓம்‌ அத்வேஷின்பை நம:- வெறுப்பற்றவ 
ளுக்கு நமஸ்காரம்‌. 

85. ஓம்‌ ஸர்வகால தர்மப்ரபோதின்யை நம: - எல்‌ 
லாக்‌ காலத்திற்கான தர்மத்தைப்‌ 
போதிப்பவளுக்கு நமஸ்காரம்‌. 

66. ஓம்‌ தைவசம்பத்சுசம்பன்னாயை நம: - 
தெய்விகக்‌ குணநலன்கள்‌ பற்றிய 
விளக்கங்கள்‌ பொதிந்தவளுக்கு 
நமஸ்காரம்‌. 

87. ஓம்‌ அசுர பாவாதி வர்ஜிதாயை நம: - புலன்‌ 
களை அடக்க அருள்பவளுக்கு 
நமஸ்காரம்‌. 

68. ஓம்‌ அஞ்டாதச மஹா யோக பூஷிதாயை நம: - 
18 மஹாயோகங்களால்‌ அலங்கரிக்‌ 
கப்பட்டவளுக்கு நமஸ்காரம்‌. 

69. ஓம்‌ ப்ரஷ்டதாரிண்யை நம:- வழிமாறிப்‌ 
போனவர்களையும்‌ கரையேற்று 
பவளுக்கு நமஸ்காரம்‌. 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 27 ஆவணி - ஆகஸ்ட்‌ 2014 


70. ஓம்‌ ஸ்த்ரிசூத்ர ஸழுத்தாத்ரியை நம:- 
பெண்களையும்‌ நலிந்தோரையும்‌ 
மேம்படுத்துபவளுக்கு நமஸ்காரம்‌. 
71. ஓம்‌ ஸமபாவ விசோபின்யை நம: - 
சமத்துவத்தை வெளிப்படுத்து 
பவளுக்கு நமஸ்காரம்‌. 

72. ஓம்‌ ஈர்ஷ்யா ப்ரஸூத ஜாத்யாதிதுரஹங்கார 
காதின்யை நம: - தீண்டப்படாதவர்‌, 
அந்தணர்‌, 
அனைவரையும்‌ உயர்த்துவதில்‌ 


தாழ்த்தப்பட்டவர்‌ 


ஈடுபட்டவளுக்கு நமஸ்காரம்‌. 

73. ஒம்‌ சண்டாள த்ளிஜசூத்ராதி ஸர்வோத்தரண 
தத்பராயை நம: - எல்லாப்‌ பிரிவு மக்க 
ளையும்‌ மேம்படுத்தும்‌ தன்மை 
படைத்தவளுக்கு நமஸ்காரம்‌. 

74. ஓம்‌ மாயாபநோதின்யை நம: - மாயை 
யைப்‌ புறந்தள்ளுபவளுக்கு 
நமஸ்காரம்‌. 

75. ஒம்‌ ஸத்யாயை நம: - சத்தியமே 
உருவானவளுக்கு நமஸ்காரம்‌. 

76. ஓம்‌ த்வந்த தத்வ பேத விநாசின்யை நம: - 
பரம்பொருள்‌ வேறு, நான்‌ வேறு 
எனும்‌ பேதத்தை அகற்றுபவ 
ளுக்கு நமஸ்காரம்‌. 

77. ஓம்‌ அபேதபாவ பீயூஷ வர்ஷிண்மை நம: - 


மூடுபனி அதிகமாக உள்ளபோதுதான்‌ நீராவிக்கப்பலின்‌ ஊதுகுழல்‌ சப்தமும்‌ அதிகரிக்கும்‌. - சிங்செள 


ஒருவன்‌ பணக்காரனாக இருக்கலாம்‌; ஆனால்‌ சுற்றத்தாருடன்‌ பழகுவதில்‌ ஏழையாக இருக்கக்‌ கூடாது. - சிங்செள 


நானும்‌ இறைபொருளும்‌ வேறல்ல 
எனும்‌ உயர்வானஅமிர்தமாரியைப்‌ 
பொழிபவளுக்கு நமஸ்காரம்‌. 

78. ஓம்‌ ஞான பாஸின்யை நம: ஞானத்தை 
ஒளிரச்‌ செய்பவளுக்கு நமஸ்காரம்‌. 
79. ஓம்‌ த்யாக ரூபாயை நம: - தியாக உருவா 
னவளுக்கு நமஸ்காரம்‌. 

80 ஓம்‌ அளவத்யாயை நம: - குறைவற்றவ 
ளுக்கு நமஸ்காரம்‌. 

81. ஓம்‌ விமுக்த பலசாலின்யை நம: - மோக்ஷ 
பலனை நல்குபவளுக்கு நமஸ்காரம்‌. 
62. 
போதின்யை நம: - மக்களின்‌ மனப்பக்கு 
வத்திற்கு ஏற்ப நிஷ்காம கர்மம்‌, 
தியானம்‌ முதலியவற்றைப்‌ 


ஓம்‌ யதாதிகாரி நீஷ்காமகர்ம தியானாதி 


போதிப்பவளுக்கு நமஸ்காரம்‌. 
83. 
சம்சாரக்‌ கடலில்‌ தத்தளிப்பவருக்‌ 


ஓம்‌ பவமக்ன ப்ரஜா நேளகாயை நம:- 


குப்‌ படகானவளுக்கு நமஸ்காரம்‌. 
84. ஓம்‌ பந்தசேத விச்க்ஷணாயை நம: - தளை 
களை அறுக்கும்‌ திறன்‌ படைத்தவ 


ளுக்கு நமஸ்காரம்‌. 
85. ஓம்‌ பகவத்‌ பாவ ஸம்பூர்ணாயை நம: - 
இறைத்தன்மையே  நிறைந்தவ 
ளுக்கு நமஸ்காரம்‌. 


86. ஓம்‌ பவ வாரிதி தாரிண்யை நம: - பிறவிக்‌ 
கடலைக்‌ கடக்க அருள்பவளுக்கு 
நமஸ்காரம்‌. 

87. ஓம்‌ ஆத்யாத்மிக மஹாகாச லசத்‌ 0ஸெளதாமிளீ 
ஸமாயை நம: - ஆன்மிகம்‌ எனும்‌ பரந்த 
வானில்‌ மின்னல்‌ போன்றவளுக்கு 
நமஸ்காரம்‌. 

88. ஓம்‌ நிஷ்கலாயை நம: - கூறுகளற்ற 
அகண்ட ரூபிணிக்கு நமஸ்காரம்‌. 
89. ஓம்‌ நிர்மலாயை நம: - களங்கமற்ற 
வளுக்கு நமஸ்காரம்‌. 
90.ஓஒம்சாந்தாயைநம:- சாந்த மானவளுக்கு 
நமஸ்காரம்‌. 

91. ஒம்‌ ஸர்வதேஜோமய்யை நம:- அனைத்து 
விதமான தேஜஸையும்‌ கொண்ட 
வளுக்கு நமஸ்காரம்‌. 

92. ஓம்‌ சுபாயை நம: - சுபத்தை அளிப்பவ 
ளுக்கு நமஸ்காரம்‌. 

93. ஓம்‌ தமோ விமூட லோகாந்தகார நோதன சந்திர 
காயை நம- தமோ குணத்தால்‌ மோகிக்‌ 
கப்பட்டவர்களின்‌ மன இருளைப்‌ 
போக்கும்‌ சந்திர ஒளியானவளுக்கு 
நமஸ்காரம்‌. 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 28 ஆவணி - 


*ஜூலை 14 ஸ்ரீராமகிருஷ்ண 
விஜயம்‌ இதழ்‌ குரு மகிமையைப்‌ 
பற்றிய ஒரு கருத்துக்‌ களஞ்சியம்‌. 

“பீஜம்‌” என்னும்‌ கதை-உரை 
நடை அல்ல, உயர்ந்த நடை. 

- “கரு? ஒளிரும்‌ உண்மை, 
“உரு? கனியும்‌ கற்பனை. 

ஸ்ரீராமனுக்கு பாமதிமைந்தன்‌ 
படைத்த ஒரு புது காவியம்‌.- 
ஹரிஹர கிருஷ்ணமூர்த்தி, சென்னை. 

௬ தியாக 
எல்லா உயிர்களுக்கும்‌ உண்டு 


மனப்பான்மை 


என்பதை உணர்ச்சிபூர்வமாக 
விளக்கிய “கடைக்குட்டி? 
சிறுகதையைப்‌ படித்தபோது 


உள்ளம்‌ நெகிழ்ந்தேன்‌. 

-சுமித்ரா பிரேம்குமார்‌, சென்னை-11. 
3 “ஆசிரியர்கள்‌ மகிழ்ச்சியா 

நடத்திட? 

கட்டுரையை எங்கள்‌ ஸ்ரீசாரதா 


கப்‌ பாடம்‌ என்ற 
ஈஸ்வர்‌ வித்யாமந்திர்‌ மெட்ரிகு 
லேஷன்‌ மேல்நிலைப்‌ பள்ளி 
யில்‌ ஆசிரியர்களும்‌ 
படித்து அறியும்படி செய்துள்‌ 
ளோம்‌. 


எல்லா 


- சுதா சுந்தர்‌, ஆசிரியை 

௬ ஆசிரியர்களின்‌ பிரச்னை 
களை அதுவும்‌ தனியார்‌ பள்ளிப்‌ 
தெளிவாக 
கட்டுரையாசிரியர்‌ கூறிய வித 
மும்‌, PDCA Formula- ஐ விளக்கிய 
விதமும்‌ அருமை. 

- இந்திரா ஆராவமுதன்‌, ஸ்ரீரங்கம்‌. 

* எனக்கு ரத்தப்‌ புற்றுநோய்‌ 
வந்து மிகவும்‌ கஷ்டப்பட்டேன்‌. 
ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ எனும்‌ 
தெய்விக இதழ்தான்‌ எனது ஆயு 


ளைக்‌ கொஞ்சம்‌ கொஞ்சமாக 


பிரச்னைகளைத்‌ 


நீட்டித்து வருகிறது. 
-இராஜா ஆதிபரஞ்ஜோதி, 
புதுச்சேரி. 
ஆகஸ்ட்‌ 2014 


94. ஓம்‌ ச்ருத்யந்தர்கத தத்வார்த்தபோதின்யை நம: - 
வேதத்தின்‌ நிறைவுப்‌ பகுதியான 
உபநிஷத்தின்‌ தத்துவார்த்தத்தைப்‌ 
போதிப்பவளுக்கு நமஸ்காரம்‌. 

95. ஓம்‌ போத பாஸுராயை நம: - ஆன்ம 
போகத்தால்‌ ஒளிர்பவளுக்கு 
நமஸ்காரம்‌. 

96. ஓம்‌ போதாம்ருத பயசுக்லாயை நம: - ஞான 
அம்ருதத்தின்‌ 
சரஸ்வதிதேவிக்கு நமஸ்காரம்‌. 


பலனைக்‌ தரும்‌ 


97. ஓம்‌ பார்த்தவத்ஸ தர்மதேனவே நம: - பார்த்த 
னான கன்றுக்கு அறம்‌ எனும்‌ 
பாலூட்டிய பசுவிற்கு நமஸ்காரம்‌. 
98. ஓம்‌ தொக்த்ரு க்ருஷ்ணாயை நம: - பக்தர்‌ 
களாகிய பசுக்களிலிருந்து அறம்‌ 
எனும்‌ பாலைக்‌ கரக்கும்‌ கிருஷ்ண 
சொரூபமானவளுக்கு நமஸ்காரம்‌. 
99. ஓம்‌ கோரூபாயை நம: - பசு வடிவில்‌ 
இருப்பவளுக்கு நமஸ்காரம்‌. 

100. ஓம்‌ காமதேனவே நம: - காமதேனுவாக 
இருப்பவளுக்கு நமஸ்காரம்‌. 

101. ஓம்‌ ஸுகந்திகாயை நம: - செளகந்தி 
மலரைத்தரித்தவளுக்கு நமஸ்காரம்‌. 
102. ஓம்‌ க்லின்ன பார்த்த தமா ஹந்த்ர்யை நம:- 

அர்ஜுனனின்‌ அறியாமையை 
நீக்யெவளுக்கு நமஸ்காரம்‌. 

103. ஓம்‌ க்ஷாத்ரதர்ம ப்ரவர்த்திகாயை நம: - 
க்ஷத்திரியதர்மத்தில்‌ ஈடுபடுத்திய 
ளுக்கு நமஸ்காரம்‌. 

104. ஓம்‌ கர்தவ்ய ச்யுத தீமூுடஜன ஸத்பத தர்சிகாயை 
நம: - கடமை தவறும்‌ அறிவற்றவர்‌ 
களுக்கு நேர்வழி காட்டுபவளுக்கு 
நமஸ்காரம்‌. 

105. ஓம்‌ ஸர்வ ஸந்யாஸ ஸம்லக்ஷயாயை நம: - 
எல்லாவற்றையும்‌ துறப்பதையே 
லட்சியமாகக்‌ கொண்டவளுக்கு 
நமஸ்காரம்‌. 

106. ஓம்‌ பூர்ண பிரம்ம ப்ரபோதின்யை நம: - 
பூர்ண பிரம்மத்தைப்‌ போதிப்பவ 
ளுக்கு நமஸ்காரம்‌. 

107. ஓம்‌ கலி ஸந்த்ரஸ்த ஸம்மூட மலோகத்ராண 
சணாயை நம: -கலியின்‌ பிடியில்‌ சிக்கிய 
மக்களைக்‌ காப்பவள்‌ என்று புகழ்‌ 
பெற்றவளுக்கு நமஸ்காரம்‌. 

108. ஓம்‌ பராயை நம: - அனைத்தையும்‌ 
கடந்த பரம்பொருளுக்கு நமஸ்‌ 
காரம்‌. ஆதாரம்‌ : கீதா மகரந்தம்‌ 


நன்றியறிதல்‌ இல்லாதவனுக்கு நன்மை செய்வது வீண்‌. - பஞ்சதந்திரம்‌ 


ஆவுடையார்‌ கோவிலுக்‌ 
குப்‌ பழங்காலத்தில்‌ திருப்‌ 
பெருந்துறை என்று பெயர்‌. அங்கு வழிப்போக்கர்கள்‌ தங்குவ 
தற்கு ஒரு சத்திரம்‌ இருந்தது. அதற்குப்‌ பக்கத்தில்‌ கூரையில்‌ 
லாமல்‌ வானம்‌ பார்க்கும்‌ ஒரு பிள்ளையார்‌ இருக்கிறார்‌. 
யாத்திரிகர்‌ சத்திரத்தில்‌ ஓய்வெடுக்கும்போது இந்தப்‌ பிள்ளை 
யார்‌ எல்லா வெயிலையும்‌ தானே வாங்கிக்‌ கொண்டிருக்கிறார்‌. 
இவருக்கு வெயில்‌ காத்த பிள்ளையார்‌ என்று பெயர்‌. 
பாண்டிய மன்னனுக்காக மந்திரி திருவாதவூரர்‌ (மாணிக்கவாச 
கர்‌) குதிரை வாங்கச்‌ சென்றபோது திருப்பெருந்துறை சத்திரத்தில்‌ 
இரவு தங்கினார்‌. அவரது கனவில்‌ வெயில்காத்த பிள்ளையார்‌ 
தோன்றி, பிரம்மா, விஷ்ணு, ருத்திரர்‌ என மூன்று ரூபங்களாக 
மாறிக்‌ காட்சி தந்தார்‌. 
பிறகு, “இந்த ஊரில்‌ பரப்பிரம்மத்திற்கு, அரூபமாகவும்‌ 
நிர்க்குணமாகவும்‌ உள்ள தத்துவத்திற்கு ஒரு கோவில்‌ எழுப்பு. 


உருவம்‌, அருவம்‌, அருவுருவம்‌ என்று 
மூன்று நிலைகளில்‌ அருவப்‌ பரம்‌ 
பொருளை நினைவுபடுத்த நீ இங்கு 
ஆவுடையார்‌ ஆலயம்‌ அமைத்து 
லிங்கமின்றி விட்டுவிடு” என்றார்‌. 

“சிவலிங்க 
அருவுருவம்‌, அதன்‌ பீடம்‌ பிரம்மா 
விஷ்ணு ருத்ர ஸ்வரூபம்‌ என்றார்‌. 


மாணிக்கவாசகர்‌ 


ஆவுடையாரே 


குதிரைக்கான 
கோயில்‌ 
விநாயகர்‌ 


பணத்தில்‌ ஆவுடையார்‌ 
கட்டினார்‌. மேலும்‌ 
மும்மூர்த்திகளாகத்‌ 

தந்ததால்‌, இங்கு மூன்று பிள்ளையார்‌ 
அமைத்தார்‌. $+ 


தரிசனம்‌ 


ஓம்கார நிலயம்‌ தேவம்‌ கஜவக்த்ரம்‌ சதுர்புஜம்‌| 
பிசண்டிலமஹம்‌ வந்தே ஸர்வவிக்னோப சாந்தயே || 
பிரணவ சொரூபி, யானைமுகன்‌, நான்கு கைகளும்‌ பெரும்‌ 


வயிறும்‌ உள்ள தேவனை நான்‌ ஆரம்பிக்கும்‌ எல்லாக்‌ காரியங்‌ 


களும்‌ இடையூறுகளின்றி நடைபெற வணங்குகின்றேன்‌. 


ளமான முகத்தோன்‌), 
ஏகதந்தன்‌ (ஒரு தந்தம்‌ 
உடையவன்‌), கபிலன்‌ (செந்நிற வர்ணமுள்ளவன்‌), கஜகர்ணன்‌ 
(யானையின்‌ காதுகளைப்போல்‌ காதுகளை உடையவன்‌), 
லம்போதரன்‌ (பருத்த தொந்தி உள்ளவன்‌), விகடன்‌ (குள்ள 
மான விநோதமான உரு உடையவன்‌), விக்நராஜன்‌ (இடையூறு 
களை அடக்குபவண்‌), 
விநாயகன்‌ (துஷ்டர்களையும்‌ தடைகளையும்‌ நீக்குபவன்‌), 
தூமகேது (தூமாக்னி - அக்னிபோல்‌ ஒளிர்பவன்‌), கணாத்ய 
க்ஷன்‌ (பூதகணங்களுக்கு அதிபன்‌), பாலசந்திரன்‌ (நெற்றியில்‌ 
நிலவு தரித்தவன்‌), கஜானனன்‌ (யானைமுகன்‌), வக்ரதுண்டன்‌ 
(துதிக்கை உள்ளவன்‌), ஸ்கந்த பூர்வஜன்‌ (முருகனின்‌ அண்ணண்‌. 
இந்தப்‌ பதினாறு திருப்பெயர்களையும்‌ கல்வி ஆரம்பிக்கும்‌ 
போதும்‌, கல்யாணத்திலும்‌, புதுமனை புகும்போதும்‌, வெளி 
யில்‌ கிளம்பும்‌ போதும்‌, யுத்தத்திலும்‌, அனைத்துச்‌ செயல்களை 
யும்‌ தொடங்கும்போது, எவன்‌ படிப்பானோ அல்லது கேட்‌ 
பானோ அவனுக்கு இடையூறுகளே ஏற்படாது. 4* 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 29 ஆவணி - ஆகஸ்ட்‌ 2014 


99-வயது முதியவரின்‌ பீறந்த நாளில்‌ 
ஒருவர்‌ அவரைப்‌ பேட்டி காண வந்தார்‌. 
பேட்டி நீறைவுற்றதும்‌ நிருபர்‌ முதியவரைப்‌ 
பற்றக்‌ கொண்று, “உங்களது அருத்த 
பீறந்த நாளன்றும்‌ நான்‌ உங்களைப்‌ பேட்டி 
காண வருவேன்‌ என நம்புகிறேன்‌”? என்றார்‌. 

கதற்கு முதியவர்‌, “ஏன்‌ முடியாது? நீ 
நல்ல ஆரோக்கியத்துடன்தானே கருக்கி 
றாய்‌'” என்றார்‌. 


- சுவாமி கங்காதரானந்தர்‌ 


PURE GHEE SWEETS _ HS 


பாண்டி பஜார்‌, சென்னை PH:24312345 


பெருமைப்படும்‌ செயலை ஒருவன்‌ செய்யும்போது இறந்த பிறகும்‌ அவன்‌ வாழ்கிறான்‌ என்று அர்த்தம்‌. - ப்ரோம்ஹாம்‌ 


நமக்கு எவ்வளவுக்கெவ்வளவு குறைவாகத்‌ தெரிந்திருக்கிறதோ, அவ்வளவுக்கவ்வளவு அதிகமாகத்‌ தெரிந்திருப்பதாக நினைக்கிறோம்‌. - ரூஸோ 


மற்றவர்க்கு அலுக்கும்‌ வரை பேசிக்‌ கொண்டேயிருப்பது நல்லதன்று. - ஜராதுஷ்டிரர்‌ 


மூம்பையில்‌ அந்த முருகன்‌ கோயிலில்‌ 
நடைபெற்றுக்‌ 
அதில்‌, குசேலர்‌ எனப்படும்‌ சுதாமாவின்‌ கதையை 


திருநெல்வேலி சங்கரராம சாஸ்திரிகள்‌ தமிழில்‌ 


பிரவசனம்‌ கொண்டிருக்கிறது. 


உபந்யாசம்‌ செய்து கொண்டிருந்தார்‌. 

இருஷ்ணரும்‌ குசேலரும்‌ குருகுலத்தில்‌ செய்த 
விளையாட்டுக்கள்‌ பற்றியெல்லாம்‌ சாஸ்திரிகள்‌ 
விளக்கிக்‌ கொண்டிருந்தார்‌. 

வள்ளிக்கு ஒன்றும்‌ புரியவில்லை. தூங்க ஆரம்‌ 
பித்தாள்‌. கடினமாக உழைக்கும்‌ சித்தாள்‌ அவள்‌! 

ஆந்திராவிலிருந்து வந்து மும்பையில்‌ உழைக்‌ 
கும்‌ அவளது கணவன்‌ ராமையா கூறியதால்‌, 
வள்ளி இங்கு வந்துள்ளாள்‌. திருவண்ணாமலை 
யில்‌ விவசாயக்‌ குடும்பத்தைச்‌ சேர்ந்த வள்ளி 

கட்டட வேலைக்‌ 

காக மும்பை வந்து 
விட்டாள்‌. 

அவளுக்கு 
மிகவும்‌ மகிழ்ச்சி. 
“அப்பாடா, நல்ல 
தமிழ்‌ கேட்கலாம்‌, 


லாம்‌்‌ என்றுதான்‌ 


வந்தாள்‌. ஆனால்‌ 
அந்த உரை வள்ளி 
யின்‌ 


தொடவில்லை. அவளுக்குள்‌ பல கேள்விகள்‌. 


உணர்வைத்‌ 


“நாம உழைச்சி பலருக்கு வீடுங்க கட்டித்‌ 
தர்றோம்‌. ஆனா நமக்குன்னு ஒரு வீடில்லியே?” 

“ஒரு பக்கம்‌ பாத்தா, இந்த மும்பையில்‌ ஐந்து 
குடும்ப அங்கத்தினர்கள்‌ தங்குறதுக்கு 6500 கோடி 
ரூபாவிலே எட்டு வருஷம்‌ ஆயிரக்கணக்கில 
ஜனங்க உழைச்சி ஒரு பெரிய வீடு கட்டினாங்க. 
ஆனால்‌ அதே உயரமான கட்டிடத்திலிருந்து 
குனிந்து பார்த்தால்‌, குமட்டும்‌ நாற்றத்திற்கு நடுவே 
குடிசைகள்‌, சாக்கடைகள்‌ தெரியும்‌. லட்சக்கணக்‌ 
தில்‌ ஏழைங்க குடிசையில அல்லாடுவதை அவங்க 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 30 ஆவணி - ஆகஸ்ட்‌ 2014 


செலவில்லாத 
யொழுதுபோக்கு, 
புருஷனுடன்‌ ஒரு 
நாளாவது இருக்க 


பாக்க மாட்டாங்களா? அல்லது தெரியாதா?” 

வள்ளி கேள்விகளைக்‌ கேட்டால்‌, ராமையா 
தினமும்‌ 
இரவில்‌ வள்ளி கூரையைப்‌ பார்த்தபடி, நாற்றத்தைச்‌ 
சகித்துக்‌ கொண்டு, கொசுவுடன்‌ குடித்தனம்‌ நடத்தி 
வருகிறாள்‌. அப்படிப்பட்டவளுக்கு குசேலரின்‌ கதை 


போவார்‌. 


பதில்‌ தெரியாமல்‌ நொந்து 


கொட்டாவியைத்தான்‌ கூட்டி வந்தது. 

சாஸ்திரி தொடர்ந்தார்‌ “குசேலருக்குப்‌ பல 
குழந்தைகள்‌. வறுமையின்‌ கோரப்பிடியில்‌ இருந்தா 
லும்‌ பக்தியில்‌ குசேலர்‌ இளைக்கிறார்‌...” 

வள்ளி எங்கோ வேடிக்கை பார்த்தபடி இருக்க, 
சாஸ்திரிகள்‌ திடீரென, “பகவான்‌ கிருஷ்ணரே கட்ட 
வைத்த ஒரு பெரிய கட்டிடப்‌ பணியைப்‌ பற்றி நான்‌ 
இப்போது கூறுகிறேன்‌” என்றார்‌ சத்தமாக. 

“கிருஷ்ணன்‌ கட்டிய கட்டிடமா?' வள்ளிக்குக்‌ 
கவனம்‌ கூடியது. சாஸ்திரி சொன்னது யாவும்‌ 
அடடா, அப்படியே சினிமாபோல்‌ விரிந்தது: 

மனைவி வசுந்தரா (சுசிலா என்றும்‌ 

கட்டித்‌ தந்த சிறு அவல்‌ 
மூட்டையை கிருஷ்ணன்‌ திருமுன்பு சங்கோஜத்‌ 


அவளைச்‌ சொல்வர்‌ 


துடன்‌ படைத்தார்‌. 


படைத்தவன்‌, அது பக்குவப்பட்ட அவலா என்று 
பாராமல்‌, பக்தியில்‌ பக்குவப்பட்ட அவளல்லவா 
அனுப்பியது இது என அதை ஏற்றார்‌. 

காணிக்கையை ஏற்கும்‌ முன்பு கிருஷ்ணன்‌ 
குசேலருக்கு அருள எண்ணினார்‌. கிழிந்த உடையை 
யும்‌, உண்டு எத்தனை வேளை ஆனதோ என்ற என 
எண்ண வைக்கும்‌ உடலையையும்‌ பார்த்த பிறகும்‌ 
கண்ணன்‌ குசேலருக்கு அருளத்‌ தயங்கினான்‌. ஏன்‌? 

பக்தன்‌ எனினும்‌ நண்பன்‌ அல்லவா! சுதாமா 
கேட்காமல்‌ ஏதாவது வழங்கி, அவனது மனம்‌ புண்‌ 
பட்டுவிட்டால்‌ என்ன செய்வது என்று, குவலயத்‌ 
தின்‌ செல்வத்தை எல்லாம்‌ கொண்டுள்ள தேவியைத்‌ 
தன்‌ நெஞ்சில்‌ சுமக்கும்‌ கிருஷ்ணன்‌ தயங்கினான்‌. 

குசேலரோ, பொருளுக்காக கண்ணன்‌ முன்‌ 
நிற்கக்‌ கூடாது என்று தீர்மானித்திருந்தார்‌. ஏன்‌? 

“பக்தனான என்‌ நிலையை பகவானாகிய நீ நன்கு 
அறிவாய்‌. இந்த வறுமை எனக்குச்‌ சாபமா, வரப்‌ 
பிரசாதமா என்பதையும்‌ அறிந்தவன்‌ நீயே. ஆதலால்‌ 
உன்னிடம்‌ நான்‌ எதையும்‌ கேட்க மாட்டேன்‌” என்று 
திடசங்கல்பத்தில்‌ அவர்‌ இருந்தார்‌. 

“நீ கேட்காது நான்‌ வழங்க முடியாது' - இது 


கண்ணன்‌. “நான்‌ எதையாவது யாசித்து உன்‌ அருளை 


நாம்‌ வெற்றி பெறும்‌ வரை விளையாட்டு முடிவு பெறாது. - ஜஸ்டின்‌ ஹெரால்டு 


மலினப்படுத்த மாட்டேன்‌' - இது 
குசேலர்‌. 

இருவரின்‌ அன்புப்‌ போராட்டம்‌ 
தீவிரமானது. முடிவில்‌, கண்ணன்‌ 
தான்‌ விட்டுக்‌ கொடுத்தார்‌. 

உடனே தேவசிற்பி விஸ்வகர்மாவை அழைத்தார்‌ 
கண்ணன்‌. கணத்தில்‌ வானுயரக்‌ கோட்டைகளைக்‌ 
கட்டிவிடும்‌ விஸ்வகர்மா வந்து நின்றார்‌. 

“தேவசிற்பியாரே, தாங்கள்‌ சுதாமாவின்‌ இல்லம்‌ 
சென்று அவரது குடும்பத்தினருக்கு வேண்டியதை 
விரைந்து செய்யுங்கள்‌” என்று கண்ணன்‌ கட்டளை 
யிட்டான்‌. தங்கத்தால்‌ மாளிகையின்‌ சுவர்‌ எழுப்பி, 
வெள்ளியில்‌ உட்சுவர்‌ அமைத்திட 
எண்ணியபடி சுதாமா இல்லம்‌ சென்றார்‌. 


விஸ்வகர்மா 


கதவு தட்டப்பட்டது. 

குடிசைக்கு வெளியே சகலத்தை 
யும்‌ தரும்‌ விஸ்வகர்மா. 

உள்ளே ஒன்றுமற்ற வசுந்தரா. 

“வணங்குகிறேன்‌ சுவாமி. எந்த 
தேவரோ தாங்கள்‌?” என்று கூறிய 
படி பாத்யம்‌ அளித்து வணங்கினாள்‌ 
வசுந்தரா. அவளது பெருமூச்சு அடி 
வயிற்று அக்னியான ஜாடராக்னி 
என்பதை விஸ்வகர்மா உணர்ந்தார்‌. 

“தேவி, ஸ்ரீகிருஷ்ணர்‌ உங்கள்‌ 
இல்லத்தைத்‌ தேவர்களே வியக்கும்‌ 
படி உயர்த்திட விரும்புகிறார்‌. அதை 
நிறைவேற்றும்‌ தேவசிற்பி, 
அடியேன்‌ விஸ்வகர்மா. 

வசுந்தரா பசியுடன்‌ படுத்திருந்த 
பிள்ளைகளை எழுப்பி, தேவ 
சிற்பியை நமஸ்கரிக்கச்‌ செய்தாள்‌. 

“நான்‌ கேட்டதற்கு நீங்கள்‌ ஒன்‌ 
றும்‌ கூறவில்லையே, தாயே? எப்படிப்பட்ட இல்‌ 
லத்தை விரும்புகிறீர்கள்‌?”” என்று கேட்டார்‌ சிற்பி. 

வசுந்தராவின்‌ கண்கள்‌ பளிச்சிட்டன. வரம்‌ தர 
வந்திருப்பது தேவசிற்பி. வசுந்தராவோ மாற்றுத்‌ 
துணிகூட இல்லாதவள்‌! அப்படி இருந்தும்‌ அவள்‌ 
பொறுமை காத்தாள்‌, பூமிமாதா போல. 

வேகமாகக்‌ காற்று வீசியது. ஓலைக்‌ குடிசைக்‌ 
குள்‌ அதிக ஒளி உள்ளே விழுந்தது. ஜன்னல்‌ அடித்‌ 
துக்‌ கொண்டது. அதன்‌ வழியே வசுந்தரா பார்த்தாள்‌. 
அவளது வறுமையைப்‌ போலவே அந்தப்‌ பகுதி 
மக்களும்‌ ஏழைபாழைகளாக இருந்தனர்‌. 

எச்சிலை விழுங்கிய வசுந்தரா, ““சுவாமி, க்ஷ்மிக்க 
ணும்‌. எங்கள்‌ ஸ்ரீகிருஷ்ணர்‌ அனுப்பி வந்துள்ள 


தங்களிடம்‌ மரியாதைக்‌ குறைவாக நடப்பேனா? 


இருந்தாலும்‌ என்‌ குடிசையை மட்டும்‌ மாளிகையாக்‌ 
குவது முறையா?” 

“ஏன்‌ தாயே...?”? 

“அதோ பாருங்கள்‌ சுவாமி, என்‌ சுற்றத்தார்கள்‌ 
எந்த வசதியும்‌ அற்றவர்களாக வாழ்ந்து கொண் 
டிருக்கிறார்கள்‌. இப்படி இருக்கும்போது எங்கள்‌ 
இல்லம்‌ மட்டும்‌ பட்டொளி வீசுவது முறையா?”” 

துளியும்‌ சுயநலமற்ற ஒரு மானுடப்‌ பெண்‌ 
மணியை முதன்‌ முதலில்‌ தரிசித்த மலைப்பில்‌ 
விஸ்வகர்மா நின்றார்‌. 
பல முறை வற்புறுத்தியும்‌ 
வசுந்தராவின்‌ மனம்‌ தன்‌ தவத்திலேயே நின்றது. 


விஸ்வகர்மா 


உடனே ஒரு கணத்தில்‌ கண்ணன்‌ இருந்த 
துவாரகாபுரிக்கு ஏகினார்‌ அவர்‌. தான்‌ கண்ட 
அதிசயத்தைச்‌ செப்பினார்‌: “எல்லா ஏழைகளுக் 


கும்‌ அருள்வதாக இருந்தால்‌ மட்டுமே, கிருஷ்ண 
ரின்‌ அருளை ஏற்பதாகச்‌ சொல்லிவிட்டார்‌”. 


அதைக்‌ கேட்டு கிருஷ்ணர்‌ அசையாது நின்றார்‌. 
அட, என்ன இது, அவரது கண்ணில்‌ கண்ணீரா! 
கண்ணனின்‌ அக்கோலத்தை அப்படியே மன 
தில்‌ சித்திரமாகத்‌ தீட்டிக்‌ கொண்டார்‌ தேவசிற்பி. 
““சுதாமாவின்‌ மனைவி வசுந்தரா ஓர்‌ உத்தமத்‌ 
தாய்‌” என்றார்‌ கண்ணன்‌ தழுதழுத்த குரலில்‌. 
“அம்‌ சுவாமி, அவ்வளவு சுயநலமற்ற ஒரு 
மாதாவை நான்‌ பார்த்ததே இல்லை” 
“சிற்பியாரே, தாய்மை பொங்கிப்‌ பெருகும்‌ 
அந்தத்‌ தாயின்‌ உதரத்தில்‌ ஒர்‌ இடம்‌ பெறுவதற்‌ 
காக, பல ஜீவர்கள்‌ அவளுக்குப்‌ பிள்ளைகளாகப்‌ 
பிறக்கத்‌ தவம்‌ புரிந்தார்கள்‌” என்ற கண்ணன்‌ 


நெஞ்சுருகி, “சரி, உடனே அந்தத்‌ தாயின்‌ 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 31 ஆவணி - ஆகஸ்ட்‌ 2014 


பணம்‌ ஒரு அழகான நாயை விலைக்கு வாங்கி விடும்‌. ஆனால்‌ அந்தப்‌ பணத்தால்‌ அதன்‌ வாலை ஆட்டுவித்து விட முடியாது. - ஜோன்தல்லின்‌ 


நீங்கள்‌ யாராக ஆகியிருக்க வேண்டும்‌ என்று நினைத்தீர்களோ அதற்கு இன்னும்‌ காலங்கடந்து விடவில்லை. - ஓர்‌ அறிஞர்‌ 


இச்சையை நிறைவேற்றுங்கள்‌” என்றார்‌. 

“சுவாமி, தங்கள்‌ இச்சைதானே 
இது?” 

“இல்லை தேவசிற்பியாரே, 
நலன்‌ நாடும்‌ நல்லோரின்‌ இச்சைதான்‌ 
நம்‌ இச்சை.” 

கண்ணனை வணங்கிய 


பிறர்‌ 


விஸ்வ 
கர்மா மீண்டும்‌ ஏகினார்‌ குசேலரின்‌ 


போது கூட்டம்‌ கை 


தட்டியது; 
ஓரிரண்டு விசில்‌ சத்தம்கூட ஒலித்தது. 

வள்ளி நீண்ட நேரம்‌ கைதட்டினாள்‌. 

பிறகு சாஸ்திரிகள்‌, “பக்தர்களே, 
நேக்கு தோணினதைச்‌ சொன்னேன்‌. 
ஆனா, இப்படி நாட்டிலே ஒரு சிலர்‌ 
மட்டும்‌ பெரிய மனுஷாளா ஆயிடற 
தாலே, நாடு வளர்ச்சி அடைஞ்சிடுச்‌ 
சின்னு சொல்லிட முடியாது. இப்படி 


இல்லத்திற்கு. வசுந்தராவை வணங்கி - 
னார்‌. விவரத்தைக்‌ கூறியதும்‌ முகம்‌ 
மலர்ந்தாள்‌ வசுந்தரா. 

உடனே ஒரு வீடல்ல, ஒரு தெரு 
அந்தப்‌ பகுதி முழுவதும்‌ 


குடிசைகள்‌ மாறி மாட மாளிகைகள்‌ 


வல்ல, 


எழும்பின. எங்கும்‌ ஒரே ஆனந்தம்‌. 


மக்கள்‌ சுபிட்சம்‌ பெற்றார்கள்‌. 


ஆடிப்‌ பாடினர்‌. ஆடை அணிகலன்கள்‌, 


“எனக்குப்‌ பெரிய வீடி வேணும்னு 
இனிமே நா கேட்க மாட்டேன்யா. 
எனக்குக்‌ கோடீஸ்வரங்க வீடி 
மாதிரி வேணாம்‌; எனக்குத்தான்‌ 
வசுந்தராம்மா வாழ்ந்து விட்டப்‌ 
போன நாடு இருக்கே. இந்த 
பூமியிலே நானும்‌ இருக்கேன்னு 
நெனைச்சாலே நெஞ்செல்லாம்‌ 
பூரிக்குதுய்யா.” 


வளர்றது வளர்ச்சியல்ல, வீக்கம்‌. நம்ம 
ஒரு கை மட்டும்‌ குண்டானா, என்ன 
சொல்வேள்‌? வளர்ச்சியா? வீக்கமா??? 
என்று கேட்டார்‌. 
கூட்டம்‌ “வீக்கம்‌, வீக்கம்‌” என்றது. 
“ஆனா, நம்ம வைதீகப்‌ பாரம்பரிய 
இந்து பூமியிலே இப்படிப்பட்ட திடீர்‌ 


பணக்காரங்களால பெரிய நன்மை 


வாகனங்கள்‌, சோலைகள்‌, நந்தவனங்‌ 
கள்‌, சத்திரங்கள்‌, கோவில்கள்‌, பாடசாலைகள்‌ 
என்று பலவும்‌ ஏற்பட்டன. 
இவ்வாறு ஒரு சொர்க்கபுரியாக “சுதாமாபுரி' 
ஸ்ரீகிருஷ்ணரின்‌ அருளால்‌ எழுப்பப்பட்டது. 
வள்ளி தன்‌ சேலையால்‌ கண்களைத்‌ துடைத்‌ 
துக்‌ கொண்டாள்‌. ஆஹா, எப்பேர்ப்பட்ட தாய்‌ 
வசுந்தரா! அந்தத்‌ தாய்‌ பிறந்த நாட்டில்‌ நானும்‌ 
பிறந்துள்ளேனே என்று எண்ணியபோது வள்ளி 
அடைந்த பெருமிதம்‌ அளவிட முடியாது. 
சாஸ்திரி மக்களைப்‌ பார்த்தார்‌. அந்தக்‌ கூட்டம்‌ 
ஒரு பாமரக்‌ கூட்டம்‌, அதனால்‌ பரமமான விஷ 
யங்களைப்‌ பொறுமையுடன்‌ கேட்கிறார்கள்‌. 
சாஸ்திரி தொடர்ந்தார்‌: 
பக்தர்களே, நீங்கள்‌ 
மாமியின்‌ தியாகத்தைக்‌ 
தனக்குப்‌ பெருத்த ஆஸ்தி வந்த 
போதும்‌, தன்னைச்‌ சேர்ந்தவாளும்‌ 
அதைப்‌ பெறணும்னு வேண்டிய 
மனுஷா இருந்த நாடு நம்ம நாடு. 
அப்படிப்பட்டவா இருந்த இடத்‌ 
திலே இன்னிக்கு, இதே மும்பை 
யிலே வெறும்‌ அஞ்சி பேருக்காக 
ரூ.6500 கோடியிலே வீடு கட்றா. 


“அவா பெரிசா கட்டிக்கட்டும்‌. 


குசேலராத்து 
கேட்டேள்‌. 


ஆனா அந்தப்‌ பெரிய தொகையிலே 
ஒரு பத்து பர்சென்ட்டு ரூபாயாவது 
செலவு செஞ்சிருந்தா, மும்பை 
யிலுள்ள ஐந்தாறு சேரிகளை 
கிளியர்‌ பண்ணி, புதுசா வீடுகளைக்‌ 
கட்டிப்‌ புண்ணியம்‌ சேர்த்திருக்க 
லாமே?” என்று சாஸ்திரி கேட்ட 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 32 ஆவணி - ஆகஸ்ட்‌ 2014 


எதுவும்‌ நிகழ்ந்துடலே. மாறாக, நம்ம 
நாடு இன்னிக்கும்‌ ஒரு செழிப்பான நாடா - 
இதிலே ஆயிரம்‌ ஓட்டைகள்‌ இருந்தாலும்‌ நாடு 
முன்னேறுதுன்னா அதுக்குக்‌ காரணம்‌, நம்ம 
மஹாபுருஷருங்க - அடியேன்‌ செத்தெ நேரத்துக்கு 
முன்னாடி சொன்னேனே - வசுந்தரா சரிதம்‌, அது 
மாதிரி தியாகசலைருங்க வழியிலே நாம போறதா 
லேதான்‌ நம்ம நாடு இன்னைக்கும்‌ வளமா 
இருக்கு. 

“ஜனங்களும்‌ நலமா இருக்கா. அந்தப்‌ பாரம்பரி 
யத்தை நாம மறக்காத வரைக்கும்‌ சாப்பிட்ட 
தெல்லாம்‌ செரிக்கும்‌; படுத்ததும்‌ உறக்கம்‌ வரும்‌; 
டென்ஷன்‌ வராது”: என்று கூறி முடித்தார்‌ சாஸ்திரி. 

கூட்டம்‌ கலைந்தது. கேட்ட கதை வள்ளியிடம்‌ 
ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தியது. ஓரிடத்‌ 
தில்‌ வள்ளியும்‌ ராமையாவும்‌ அமர்ந்தனர்‌. 
வள்ளி கணவனிடம்‌, “எனக்குப்‌ 
பெரிய வீடு இல்லேன்னு நான்‌ ஒன்னைத்‌ 
தொண தொணன்னு நச்சரிப்பேன்‌ 
இல்ல? இனிமே நா அப்படி கேட்க 
மாட்டேன்யா. எனக்குக்‌ கோடீஸ்வ 
ரங்க வீடு மாதிரி வேணும்‌ என்ற 
ஆசை வராது. எனக்கு வீடு வேணாம்‌; 
எனக்குத்தான்‌ வசுந்தராம்மா வாழ்ந்து 

விட்டுப்‌ போன நாடு இருக்கே. 
அவங்க பொறந்த இந்தப்‌ பூமியிலே 
நானும்‌ இருக்கேன்னு நெனைச்சாலே 
நெஞ்செல்லாம்‌ பூரிக்குதுய்யா” என 
வள்ளி சொல்லச்‌ சொல்ல..., 

மலைத்து நின்றான்‌, 
வசுந்தரா முன்பு தேவசிற்பி நின்றதைப்‌ 
போல! 4 


ராமையா 


சுதந்திரம்‌ பெற்ற பின்‌, இந்திய ராணுவத்தின்‌ முதல்‌ ஜென 
ரலைத்‌ தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு கூட்டம்‌ ஏற்பாடானது. தேசத்‌ 
தலைவர்களும்‌, ராணுவ அதிகாரிகளும்‌ யாருக்கு அந்தப்‌ 
பொறுப்பை அளிப்பது என்பது பற்றிக்‌ கலந்து பேசினார்கள்‌. 

தலைமை வகித்த ஜவஹர்லால்‌ நேரு கூறினார்‌: “நாம்‌ ஓர்‌ 
ஆங்கில அதிகாரியையே இந்திய ராணுவத்தின்‌ ஜெனரலாக 
நியமிக்க வேண்டும்‌. ஏனென்றால்‌ நம்‌ ராணுவத்தை வழி நடத்‌ 
துவதற்கு நமக்குப்‌ போதிய அனுபவம்‌ இல்லை அல்லவா?” 


அந்தப்‌ பொன்னான வாய்ப்‌ 
ஏற்க மறுத்த அவர்‌, “சார்‌! நம்மிடையே 
மிகத்‌ திறமை வாய்ந்த ராணுவ அதிகாரி 
உள்ளார்‌. என்‌ சீனியர்‌ லெப்‌. ஜெனரல்‌ 
கரியப்பாவே இந்தப்‌ பதவிக்கு மிகவும்‌ 
தகுதி வாய்ந்தவர்‌” என்றார்‌. 

பிரதம மந்திரிக்கு எதிராகக்‌ குரலு 
யர்த்திய அந்த ராணுவ அதிகாரி லெப்‌. 


நேருவே கூறுகையில்‌ எவ்வாறு மறுப்பது என்ற தயக்கத்தால்‌ ஜெனரல்‌ நாத்துசிங்‌ ராத்தூர்‌. அவர்‌ 
அனைவரும்‌ நேருவின்‌ கூற்றையே ஆதரித்தனர்‌. இந்திய ராணுவத்தின்‌ முதல்‌ லெப்‌. 
ஆனால்‌ ஒரு ராணுவ அதிகாரி திடீரென்று நின்று, “சார்‌, ஜெனரலாகப்‌ பொறுப்பேற்றார்‌. 
நான்‌ ஒன்று கூற வேண்டும்‌” என்றார்‌. சுயநலமற்ற தலைவர்கள்‌ முன்‌ 


நேரு, “நல்லது, ஜென்டில்மேன்‌, கூறுங்கள்‌” என்றார்‌. உத்தவை பொதும்‌ ந்தா பன்னை, 


மாற்றி விடலாம்‌. 
-ராஜிரகுநாதன்‌ 


ட ந்தைே 
“சார்‌! ஒரு நாட்டைத்‌ தலைமை தாங்கி நடத்துவதிலும்‌ ட டல 


நமக்கு அனுபவம்‌ போதாது அல்லவா? எனவே இந்திய 
நாட்டின்‌ முதல்‌ பிரதம மந்திரியாக ஓர்‌ ஆங்கிலேயரையே 
ஏன்‌ நியமிக்கக்‌ கூடாது?” என்று கேட்டார்‌ துணிவுமிக்க 
அந்த அதிகாரி. 

அந்த அரங்கு திடீரென அமைதி பூண்டது. 

பின்‌ நேரு அமைதியாக, ““நீங்கள்‌ நம்‌ ராணுவத்தின்‌ 
முதல்‌ ஜெனரலாக ஆவதற்குத்‌ தயாரா?” 


திறமையும்‌ 
அன்னை 


றீர்கள்‌ என்று உணர விரும்புகிறேன்‌. - ஹக்‌ ப்ராதர்‌ 


இந்தியாவிற்குச்சுதந்திரம்பெறுவதில்முனைப்பு 
டன்‌ இருந்த சில அரசியல்‌ தீவிர இயக்கவாதிகள்‌ 
பிற்காலத்தில்‌ ராமகிருஷ்ண இயக்கத்தில்‌ இணைந்த 
னர்‌. அதன்‌ பின்‌ அவர்கள்‌ அதில்‌ முழு ஈடுபட்டு டன்‌ 
இருந்த அரசியல்‌ பாதையை அறவே விடுத்தனர்‌. 

1916, டிசம்பர்‌ 11 அன்று வங்காளத்தின்‌ கவர்ன 


வர்கள்‌ தொடர்ந்து இருக்க அனுமதிக்க வேண்டும்‌ 
என்று அன்னை திட்டவட்டமாகக்‌ கூறினார்‌. 
மிஷனின்‌ 


நிலையைவிளக்கிக்கூறுமாறும்சுவாமிசாரதானந்த 


ப ட்‌ னி க. ட்‌ ௫. 
ரான கார்மைக்கேல்‌ ராமகிருஷ்ண மிஷனைக்‌ கவர்னரைத்‌ தனியாகச்‌ சந்தித்து 


குறித்து மோசமான அறிக்கையை விடுத்தார்‌. 


ரிடம்‌ அன்னை ஆலோசனை கூறினார்‌. 
இனன்‌ கொளும்‌ அண்டர்களுப்‌ அவன தொடர்ந்து, சாரதானந்தரும்‌ கவர்னரின்‌ தனிச்‌ 
ரின்‌ அறிக்கையின்‌ விளைவாகத்‌ தீமைகள்‌ நேரலாம்‌ ஸ்ர து, து = 
» த்‌ ்‌ செயலரைச்‌ சந்தித்தார்‌. 
என்று எச்சரிக்கப்பட்டனர்‌. ணு 
அரசியல்தீவிரவாத இயக்கத்தில்‌ பங்கு கொண்டி ததத எவன்‌ 
ருந்தவர்களை இயக்கத்தை விட்டு வெளியேற்று 


கவர்னர்‌ 1917, மார்ச்‌ 


2 ட 
மாறு, மிஷனுக்கு அவர்கள்‌ ஆலோசனை கூறினர்‌. அனறு இம்‌ அரசு 


டர . அறிக்கையை வெளி 
அத்தருணத்தில்‌ ராமகிருஷ்ண டு, மிஷனையும்‌ 
மிஷின்‌ காரியதரிசி சுவாமி அதன்‌ அங்கத்தினர்‌ 
சாரதானந்தர்‌ இது குறித்து தூய ளையும்‌ பற்றிய தன்‌ 


அன்னையுடன்‌ கலந்தாலோசித்தார்‌. தவறான கருத்துகளை 


நீக்கினார்‌. ல 
-௪லமி ததாகதானந்தம்‌ சுட ஆணி 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 33 ஆவணி - ஆகஸ்ட்‌ 2014 


அரசின்‌ எதிர்ப்புக்கிடையிலும்‌, 
/ குருதேவர்‌ ஸ்றீராமகிருஷ்ணரின்‌ 
பெயரால்‌ இயக்கத்தில்‌ சேர்ந்த 


நீங்கள்‌ கூறுவதைக்‌ கேட்பதில்‌ மட்டும்‌ எனக்கு விருப்பமில்லை. நீங்க 


அச்சமற்றிருப்பதுதான்‌ தைரியம்‌ என்பது சரியல்ல. நீதிக்காகப்‌ போராடுவதில்‌ உள்ள உறுதிதான்‌ உண்மையான தைரியம்‌. - ப்ளுடார்க்‌ 


(ஸ்ரீகிருஷ்ணர்‌ ஓர்‌ அவதாரமாகவும்‌ ஒப்பற்ற 
தெய்வமாகவும்‌ லட்சக்கணக்கான மக்களால்‌ 
போற்றப்படுகிறார்‌. 

கீதையில்‌ அவர்‌ பகவான்‌ என்றே குறிப்பிடப்படு 
கிறார்‌. “பகவான்‌ என்பவர்‌ அனைத்தையும்‌ அறிந்த 
வர்‌. அறுவகை பாக்கியங்களும்‌ - தனிச்‌ சிறப்பான 
குணங்களும்‌ முழுமையாக வாய்க்கப்‌ பெற்றவர்‌ 
என்று விஷ்ணு புராணம்‌ கூறும்‌. 

அதாவது ஐஸ்வர்யம்‌ (கம்பீரம்‌), தர்மம்‌ (அறம்‌ 
சார்ந்த நடத்தை) யஷஸ்‌ (புகழ்‌), ஸ்ரீ (அழகு), 
வைராக்யம்‌ மற்றும்‌ மோக்ஷம்‌ என்ற ஆறு குணச்‌ 
சிறப்புகளும்‌ நிரம்பப்‌ பெற்றவர்‌. 

ஸ்ரீகிருஷ்ணர்‌ எல்லாவித உறவுகளுக்கும்‌ சிறப்பு 
களுக்கும்‌ நம்பிக்கைகளுக்கும்‌ பொருந்தக்கூடிய 
வர்‌. இது அவரது ஆளுமையின்‌ விசேஷம்‌. 

ஸ்ரீகிருஷ்ணர்‌ பாரதத்தின்‌ கலாச்சார வரலாற்றின்‌ 
போக்கையே மாற்றிய சிறந்த தத்துவஞானி, 
சிந்தனையாளர்‌, நல்லாசிரியர்‌. அவரது திருவுருவம்‌ 
சமுதாயத்தில்‌ மிகப்‌ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி 
யது. கீதையின்‌ மூலம்‌ அவர்‌ அளித்த செய்தி பாரதத்‌ 
துணைக்கண்டத்தின்‌ தத்துவம்‌ - சமயச்‌ சிந்தனை 
யில்‌ பெரும்‌ செல்‌ 
வாக்கைப்‌ பெற்றது. 


~ பத்து “ஷி 

ஒரு சமய நூல்‌ 
என்ற நிலையில்‌, 
பாரத சமுதாய - சமய சரித்திரத்தில்‌ கீதை ஒரு 
திருப்புமுனை எனலாம்‌. 


வைதிகக்‌ கலாச்சாரம்‌ நலிந்து வந்த நேரம்‌; 
புதிய சமயப்‌ பாதைகளும்‌ பிரிவுகளும்‌ பெருகின; 
புதிய ஆன்மிகப்‌ பார்வைகள்‌ விரிந்தன. புதிய 
பார்வைகளுக்கு உரிய அதிகாரத்தை அளிக்கவும்‌ 
பல்வேறுபட்ட சிந்தனைகளை இணைக்கவும்‌ ஒரு 
புதிய சமய நூலின்‌ தேவை ஏற்பட்டது. 
கதை இந்தத்‌ தேவையைப்‌ பூர்த்தி செய்தது. 
ஸ்ரீகிருஷ்ணர்‌ உலகுக்கு அளித்த தெய்விகச்‌ 
செய்திகளின்‌ பதிவே கீதை. உபநிஷதங்கள்‌ அநாதி 
யான அபெளருஷேய (ஆரம்பமில்லாத, மனிதனால்‌ 
தோற்றுவிக்கப்படாத) வேதங்களின்‌ ஓர்‌ அங்கம்‌. 
எனவே அவை “ஸ்ருதி' எனப்படுகின்றன. 
இதை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில்‌ கிருஷ்ணரால்‌ 
உரைக்கப்பட்டது என்று, தோற்றத்தின்‌ இடமும்‌ 
காலமும்‌ கொண்டதாக விளங்குவதால்‌ இது 
ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 34 ஆவணி - ஆகஸ்ட்‌ 2014 


ஸ்மிருதி என வழங்கப்படுகிறது. 
கீதை, அது வெளிப்படுத்தும்‌ செய்திகளால்‌ 
உபநிஷதங்களுக்கு விளக்கமாகவும்‌ முழுமை அளிப்‌ 
இது உபநிஷதங்களில்‌ 
க்றப்படாத பல புதிய தத்துவங்களையும்‌ கொண்டுள்‌ 
ளது. அவற்றில்‌ உள்ளதை எளிமைப்படுத்தியுள்ளது. 
இவை இந்து மதத்தின்‌ பல நம்பிக்கைகளுக்கும்‌ 
சடங்குகளுக்கும்‌ அடிப்படையான ஆதாரங்கள்‌. 
இந்துமத தத்துவச்‌ சிந்தனைகளுக்கு கிருஷ்ணரின்‌ 
பங்களிப்பான சில கோட்பாடுகளைக்‌ காண்போம்‌. 
1. பக்தி தத்துவம்‌ 
கத்தை முக்தியை அடைவதற்கான ராஜபாட்டையாக 
நிலைநிறுத்தி உள்ளன. கீதை பக்தி மார்க்கத்தை 
சுதந்திரமான, நேரடியான முக்திக்கான முக்கிய 
பாதையாக உறுதிபடக்‌ கூறுகிறது. கீதை, இதை 
பக்தி எனும்‌ தத்துவத்தை விளக்குவதால்‌ சாதிக்கிறது. 
இதை கூறும்‌ பக்தி எனும்‌ கருத்து உணர்ச்சிமய 
மான இதயத்தைப்‌ பிழியும்‌ வழிபாடு அல்ல; யூத - 
கிறிஸ்தவப்‌ பரம்பரையைச்‌ சேர்ந்த உணர்ச்சிகரமான 
சரணாகதியும்‌ அல்ல என்பது குறிப்பிடத்தக்கது. 
கீதை காட்டும்‌ பக்தி தனிப்பட்ட அஹம்‌ (ஆத்மா) 


பதாகவும்‌ விளங்குகிறது. 


: உபநிஷதங்கள்‌ ஞானமார்க்‌ 


என்பது பரமாத்மா எனும்‌ மேலான அஹத்துடன்‌ 


ந்தியக்‌ கலாச்சாரத்திற்கு 
(முந்கிருஷ்ணரின்‌ பங்களிப்பு 


ஒன்றாவதே என்ற உபநிஷதக்‌ கொள்கையின்‌ 


அடிப்படையிலேயே அமைந்தது. 

இறைசக்தி என்பது “முழுவதும்‌ வேறான” ஒன்று 
என்ற யூத மற்றும்‌ கிறிஸ்தவக்‌ கோட்பாட்டிற்கு 
முரணாக இறைசக்தி என்பது நமக்குள்ளேயே உள்ள 
ஆன்மா. நாம்‌ எதையும்‌ விட்டுவிடலாம்‌; ஆனால்‌ 
இறைவனை விட முடியாது. ஏனெனில்‌ அவன்‌ 
நமக்குள்ளேயே ஆன்மாவாக உறைகிறான்‌. 
நித்தியத்துவமான ஆன்மாவிற்கும்‌, 
நித்தியத்துவமான இறைவனுக்குமான நித்தியத்துவ 
மான தொடர்பு” என்றார்‌ சுவாமி விவேகானந்தர்‌. 


“சமயம்‌, 


என்றும்‌ உள்ளதான ஆத்மா - 


இவற்றின்‌ உறவு, இவற்றை அறிந்து கொள்ள 
வேண்டும்‌ என்னும்‌ தீவிர வேட்கையே பக்தி. 


பரமாத்மா, 


ஒப்பான இருவருக்கிடையேதான்‌ உண்மையான 
அன்பு மலரும்‌. 
அன்பைச்‌ செலுத்த ஒருவன்‌ முதலில்‌ தனது ஆத்மா 
வின்‌ உண்மையான தெய்விக இயல்பை அறிந்து 


இறைவனிடம்‌ உண்மையான 


கொள்ள வேண்டும்‌. எனவேதான்‌ கிருஷ்ணர்‌ கீதை 


சாத்தான்‌, நேரில்‌ செல்ல முடியாத இடங்களுக்கு மதுவை அனுப்பி வைக்கிறான்‌. - இஸ்ரேல்‌ பழமொழி 
யின்‌ இரண்டாவது 


அத்தியாயத்திலேயே 
ஆத்மாவைப்‌ பற்றிக்‌ கற்பிக்‌ 


4. கருணையும்‌ பிரபத்தியும்‌: இறைவனின்‌ கருணையைச்‌ சார்ந்திருப்பது 

என்பது பக்தி மார்க்கத்தின்‌ மிக முக்கிய, சிறப்பான அம்சம்‌. ஞானமார்க்‌ 
கத்தில்‌ சொந்த முயற்சியே வலியுறுத்தப்படுகிறது. கதை இறைவனின்‌ 

கிறார்‌. தனது உண்மை இயல்‌ இரண்டு வகைக்‌ கருணைகளைப்‌ பற்றிக்‌ கூறுகிறது. 

பைப்‌ பற்றிய மனிதனின்‌ அறியா 


முதலாவது, ஞானிகள்‌, பக்தர்கள்‌ என்ற பேதமில்லாது 
மையே அனைத்துக்‌ குழப்பங்களுக்‌ 


அனைவருக்குமான அவனது அருள்‌ ( கீதை 9.29 & 5.29). 
மற்றது, தனது அனைத்தையும்‌ அவதாரபுருஷரிடம்‌ 
அர்ப்பணித்துவிட்டு, அவரையே சார்ந்துள்ள உண்மை 
இதயத்தில்‌ வீற்றிருந்து ஒரு விளக்கு இருளை யான பக்தனுக்கு அவர்‌ அளிக்கும்‌ சிறப்பான தனியருள்‌. 
ஓட்டுவதுபோல்‌ அவனது அறியாமையை 
ஒழிக்கிறார்‌ என்கிறார்‌ கிருஷ்ணர்‌. (கீதை 10.11) 


கும்‌ காரணம்‌. 


ஆனால்‌ இறைவன்‌ தான்‌ மனிதனின்‌ 


இப்படிப்பட்ட பக்தனின்‌ ஆன்மிக மற்றும்‌ உலகாயத 
நன்மைகளுக்கு இறைவனே பெறுப்பேற்கிறார்‌. 
இவ்வாறு கீதை கற்பிக்கும்‌ பக்தி, ஞானத்திற்கு இரண்டாம்‌ வகையான தனிப்பட்ட நிபந்தனை 
முரணானதல்ல; அதன்‌ ஒரு வெளிப்பாடே. இறை களற்ற கருணையை உபநிஷதங்கள்‌ ஏற்காததால்‌ 
ஸ்ருதியைத்‌ தவிர, அதிலிருந்து மாறுபட்ட 
வேறு ஒரு தெய்விக அறவுரை தேவையாக 
இருந்தது. இதையே கிருஷ்ணர்‌ கீதையின்‌ 
மூலம்‌ அளித்தார்‌. 
இந்திய சமய வரலாற்றில்‌ முதன்‌ 
முறையாக ஏன்‌ உலக சமய வரலாற்‌ 
றிலேயே முதன்முறையாக ஒரு 
தெய்விக ஆசார்யர்‌ மனிதகுலத்திற்‌ 


கருணையாலேயே மனிதன்‌ உண்மை ஞானத்தைப்‌ 
பெறுகிறான்‌. இதுவே கீதையின்‌ ஒரு மையக்கருத்து. 

2. புரோகிதம்‌: ஸ்ரீகிருஷ்ணரின்‌ காலத்திற்கு முன்னர்‌ 
மனிதன்‌ நேரடியாக இறைவனை அணுக முடியாது 
என்று நம்பினர்‌. அக்னியே ஒரு புரோகிதராக மனிதர்‌ 


களின்‌ காணிக்கைகளைக்‌ தெய்வங்களிடம்‌ எடுத்துச்‌ 
செல்வதாகக்‌ கருதப்பட்டது. 

“இலை, பூ, பழம்‌, நீர்‌ போன்றவற்றை யார்‌ பக்தி 
யுடன்‌ அளிக்கிறானோ, அவன்‌ அளிப்‌ 
பதை நான்‌ ஏற்கிறேன்‌ என்ற 


கிருஷ்ணரின்‌ உத்தரவாதம்‌ 
இறைவனை நேரடியாக அணுகும்‌ 
அதிகாரத்தை மனிதனுக்குத்‌ தந்தது. 

உண்மையில்‌ கிருஷ்ணரின்‌ 
வருகைக்குப்‌ பின்‌ ஒரு புதிய பூஜை 
முறை நடைமுறைக்கு வந்தது. அது 
நாளடைவில்‌ வைதீக யாகங்களின்‌ 
இடத்தைப்‌ பிடித்துக்‌ கொண்டது. 

3. அவதாரக்‌ கொள்கை: “இறைவன்‌ 
ஒவ்வொரு யுகத்திலும்‌ மனிதனாகப்‌ 


பிறக்கிறான்‌” என்ற அவதாரக்‌ கொள்கையை நிலைநாட்‌ குப்‌ பின்வருமாறு உத்தரவாதம்‌ அளித்தார்‌ 
டிய முதல்‌ ஆசார்யர்‌ கிருஷ்ணரே. கிருஷ்ணாவதாரத்‌ “என்னிடம்‌ மனதைச்‌ செலுத்துகின்றவர்‌ 
திற்கு முன்பு, மக்களைக்‌ காக்கும்‌ முக்கிய தெய்வமாக களை மரணம்‌ நிறைந்ததான வாழ்க்கைக்‌ 
இந்திரனே வழிபடப்பட்டான்‌. _ கடலிலிருந்து நான்‌ விரைவில்‌ கரையேற்று 
இந்திர வழிபாட்டை நிறுத்தி கிருஷ்ணர்‌ அவதார வேன்‌. (12.7) “கொடிய பாவியானாலும்‌ என்‌ 
வழிபாடு எனும்‌ புதிய வழிபாட்டு முறையைத்‌ தோற்‌ பக்தன்‌ அழிவதில்லை என்பது உறுதி (9.31) 
றுவித்தார்‌. பாகவதத்தில்‌ விளக்கப்படும்‌ கிருஷ்ணர்‌ “நான்‌ உன்னை எல்லாப்‌ பாவங்களிலிருந்தும்‌ 
- இந்திரப்‌ போர்கள்‌ இந்த உண்மையையே கதைக விடுவிப்பேன்‌. வருந்தாதே.” (18.66) 
ளாகச்‌ சித்தரிக்கின்றன. எந்த நிபந்தனையுமற்ற இந்த அருளுக்கு வேண்டி 
அவதாரம்‌ என்பது குறிப்பிட்ட காலத்திற்கா யது “சரணாகதி மட்டுமே. கீதை கூறும்‌ சரணாகதி 
னது என்பது சரியல்ல. இது மீண்டும்‌ மீண்‌ மனிதனைப்‌ பலவீனப்படுத்தும்‌ செயலற்ற நிலையல்ல. 
டும்‌ நிகழ்வது. தர்மம்‌ நலியும்போதெல்‌ மாறாக, மகத்தான சக்தியைக்‌ கொடுக்கும்‌ துடிப்புடன்‌ 
லாம்‌ இறைவன்‌ அதைக்‌ காக்க வருகி கூடிய நிலையையே கீதை குறிப்பிடுகிறது. 
றான்‌. அந்தந்தக்‌ காலகட்டத்திற்‌ இறைசக்தியில்‌ உறுதியான நம்பிக்கை உள்ளவன்‌ சமமான 
கேற்ப, புதிய ஆன்மிகப்‌ பாதை மனநிலையுடன்‌ அமைதியாக எந்தப்‌ பிரச்னையும்‌ எதிர்கொள்‌ 
யைக்‌ காட்டுகிறான்‌. வான்‌; போரிலும்‌ ஈடுபடுவான்‌ (மயி 3.30). 


ஒரு மனிதன்‌ கடவுளை அடைய நொண்டி போல்‌ நடக்கிறான்‌. ஆனால்‌ நரகத்தை அடைய குரங்கு போல்‌ தாவுகிறான்‌. - ஹெரால்டு நகல்சன்‌ 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 35 ஆவணி - ஆகஸ்ட்‌ 2014 


நாளைக்குக்‌ கிடைக்கும்‌ கோழியைவிட இன்றைக்குக்‌ கிடைக்கும்‌ முட்டை மேலானது. -துருக்கியப்‌ பழமொழி 


மொழி உயிரோடு இருக்கும்‌ வரை சமுதாயமும்‌ இருக்கும்‌. - துருக்கியப்‌ பழமொழி 
5.செயல்‌ பற்றிய புதிய தத்துவம்‌: பாரதத்தில்‌ செயல்‌ பற்றிய ஓர்‌ திற்கு வழியாகவும்‌, 
ஒருங்கிணைந்த கருத்தை வடிவமைத்த முதல்‌ ஆசார்யர்‌ ஸ்ரீகிருஷ்ணரே. , விவசாயம்‌, போரிடு 
அவர்‌ இந்து சமயத்தின்‌ மூன்று பாரம்பரியங்களைச்‌ சற்றே மாற்றியும்‌ - தல்‌, வாணிபம்‌ போன்‌ 
ஒருங்கிணைத்தும்‌ இப்புதிய கருத்தை உருவாக்கினார்‌. அதனாலேயே றவை பற்றுகளை உண்டாக்கு 
அவரது இத்தத்துவம்‌ முப்பரிமாணங்களை உடையது. வதாகவும்‌ கருதப்பட்டன. 
(அ) செயலே யக்ஞம்‌ (வாழ்க்கையின்‌ இயல்பு தியாகம்‌) கிருஷ்ணர்‌ புனித செயல்களுக்கும்‌, 
வேத காலத்தில்‌ மனித ஆத்மா யக்ஞங்களின்‌ மூலம்‌ வயம்‌ க உலகன்‌க்‌ ல்‌ 
சொர்க்கத்தை அடையலாம்‌ என்ற நம்பிக்கை நிலவியது. எலுப்முயிலை பி . இருந்த வேற்‌ 
உபநிஷதக்‌ கால பல முனிவர்களும்‌ கபில முனி போன்ற றுமையை அகற்றினார்‌. 
சுயசிந்தனையாளர்களும்‌ இந்த நம்பிக்கை பக்குவப்‌ “இறைவனை (மலரால்‌ மட்டுமின்றி) ஒரு 
படாதது, குறைபாடு உள்ளது என்று கூறி மறுத்தனர்‌. மனிதனின்‌ சமயச்‌ சார்பற்ற செயலாலும்‌ 
இதை கிருஷ்ணர்‌ முற்றிலும்‌ மறுக்காமல்‌ அடையலாம்‌” என்றார்‌ கிருஷ்ணர்‌. ஏனெனில்‌ 


இவற்றின்‌ பயனை விரிவாக்கினார்‌. யக்ஞத்தை இறைவன்‌ எங்கும்‌ உள்ளார்‌. எல்லாச்‌ செயல்களுக் 


அவர்‌ உயிர்மையின்‌ மாறுதலுக்குட்பட்ட சக்தி கும்‌ ஆதாரம்‌ அவரே என்றார்‌. (18.46). 


யாகக்‌ கண்டார்‌. யக்ஞம்‌ எனப்படும்‌ தியாகத்‌ ஒருவன்‌ தனது செயலையும்‌ அதன்‌ பயனையும்‌ 
தின்‌ நீதிமுறை ஒரு பிரபஞ்ச விதியாக எங்கும்‌ , இறைவனுக்கே அர்ப்பணித்துச்‌ செய்யும்போது மோக்ஷ 
நடைபெறுகிறது. ்‌ மார்க்கம்‌ அவனுக்காகத்‌ திறக்கிறது. இவ்வாறு எல்லாச்‌ 


“உயிரினங்கள்‌ உணவிலிருந்து தோன்று செயல்களுமே புனிதமானவை ஆகின்றன. 


இன்றன; உணவு, மழை நீரால்‌ உண்டாகி எந்தச்‌ செயலையும்‌ மரியாதைக்குரியதாக ஆக்குவது 
றது. நீர்‌, நெருப்பிலிருந்து உண்‌| “என்னிடம்‌ மனதைச்‌ என்ற கீதையின்‌ இந்த மிகச்‌ சிறந்த அறிவு 

செலுத்துகின்றவர்களை ரைக்குக்‌ கடந்த நூற்றாண்டு இறுதி வரை 
ருந்து தோன்றுகிறது. பிராணன்‌ ரணம்‌ இறைந்ததன உரிய கவனம்‌ செலுத்தப்படவில்லை. 
வாழ்க்கைக்‌ கடலிலி சுவாமி விவேகானந்தர்‌, திலகர்‌, காந்திஜி 
தோன்றுகிறது. பிரபஞ்ச சக்தி ருந்து நான்‌ விரைவில்‌ ஆகியோரின்‌ முயற்சியால்‌ இந்தச்‌ சிந்தனை 
பூரண பரபிரம்மத்திலிருந்து கரையேற்றுவேன்‌'-12.7 | ஒரு வாழ்க்கைத்‌ தத்துவமாக இடம்‌ பெற்று 
தோன்றுகிறது ( 3.14 - 15)”. வருகிறது. வழிபடப்படும்‌ ஒரு பணி பக்தி 

இவ்வாறு உயிர்சக்தி யாகம்‌| “நான்‌ உன்னை எல்லாப்‌ யோகத்தின்‌ ஓர்‌ அங்கமாகிறது. 


டாகிறது. நெருப்பு, பிராணனிலி 


பிரபஞ்ச ஆன்மாவிலிருந்து 


(தியாகம்‌) என்ற சக்கரத்தின்‌] பாவங்களிலிருந்தும்‌ சுவாமி விவேகானந்தரின்‌ மனிதனை 
சுற்றாகவே போய்க்‌ கொண்டு விடுவிப்பேன்‌. மகேசனாக வழிபடும்‌ கருத்து இந்தத்‌ 
இருக்கிறது. வருந்தாதே.” -18.66 | தத்துவத்தின்‌ விரிவே. 

ஒவ்வோர்‌ உயிரினமும்‌ பிர இ) செயல்‌ எனும்‌ யோகம்‌: செயல்‌ மூலம்‌ 
பஞ்ச சக்கரத்தின்‌ ஓர்‌ அங்கமே; ஆனால்‌ 9 ஆத்மசாக்ஷாத்காரம்‌-செயல்‌ பிரபஞ்ச சக்திக்கு ஒரு வழி. 
மனிதன்‌ இந்தச்‌ சுழற்சியில்‌ தன்னார்வம்‌ புலன்களின்‌ செயல்களை அழித்து மனதை அமைதியடை 
மற்றும்‌ விழிப்புடன்‌ பங்கேற்பதில்லை. யச்‌ செய்வதே யோகத்தின்‌ நுட்பம்‌. உலகச்‌ செயல்களிலிருந்து 


“சுயநல மனப்பான்மையே பற்றுகளுக்‌ ' முழுவதும்‌ விலகி, அமைதியாக அமர்ந்து புலன்களை 
கெல்லாம்‌ காரணம்‌” என்றார்‌ ஸ்ரீகிருஷ்ணர்‌. : அடக்குவது யோகத்திற்கு இன்றியமையாதது என்று 
தியாகமாகச்‌ செய்யப்படும்‌ செயல்‌ - பிரபஞ்ச கருதப்பட்டது. ஆசையே மனதை அமைதியற்ற 
சக்கரத்தின்‌ ஓர்‌ அங்கமாகச்‌ செய்யப்படும்‌ தாக்குகிறது. 
செயல்‌ பற்றுகளை உண்டாக்காது (3.9). இது ஒருவரின்‌ எண்ணத்தாலேயே ஆசை தோன்றும்‌. 
செயல்‌ பற்றிய கிருஷ்ணரின்‌ தத்துவத்திற்கு ஒருவரிடம்‌ எழும்‌ இச்சைக்கு எண்ணமே உணர்ச்சி 
அடிப்படையானவற்றில்‌ ஒன்று. பூர்வமாக இணைப்பு என்பதை கிருஷ்ணர்‌ 

ஆனால்‌ இது துரதிர்ஷ்டவசமாக இதுவரை காட்டினார்‌. பற்றற்ற தன்மையைப்‌ பயில்வதன்‌ 
சரியாக உணரப்படவில்லை; செயல்படுத்தப்படவும்‌ மூலம்‌ இச்சைகள்‌ எழுவதைத்‌ தடுக்கலாம்‌. 
இல்லை. அப்போது செயல்‌ செய்தாலும்‌ மனம்‌ அமைதி 

(ஆ) செயலே வழிபாடு (எந்தச்‌ செயலையும்‌ புனிதமான பெறும்‌. 
தாக, மரியாதைக்குரியதாகச்‌ செய்தல்‌) ஆகவே மனஅமைதிக்காக ஒருவன்‌ 

இருஷ்ணரின்‌ வருகைக்கு முன்பு சமயம்‌ சார்ந்த செயலுக்‌ செயலை விட வேண்டியதில்லை. 
கும்‌, சமயம்‌ சாராத செயலுக்குமிடையே தீர்க்கமான வேற்றுமை அவற்றின்‌ மூலமாகவே மன 
இருந்தது. முறையான வழிபாடு, தியானம்‌ போன்றவை மோக்்ஷ்த்‌ அமைதி அடையலாம்‌. கடமை 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 36 ஆவணி - ஆகஸ்ட்‌ 2014 


பேசிய பிறகு வருந்துவதைவிட, பேசுவதற்கு முன்னால்‌ சிறிது யோசனை செய்‌. - பாரசீகப்‌ பழமொழி 


யைச்‌ (செயலை) செய்வதன்‌ மூலம்‌ பயிற்சி செய்யப்‌ 
படுவது கர்ம யோகம்‌ ஆகிறது. அல்லது யோகமா 
கவே செய்யப்படும்‌ செயல்‌ கர்மயோகம்‌ ஆகிறது. 

ஒருவன்‌ எப்படி செயலில்‌ பற்றற்ற தன்மையைப்‌ 
பெறலாம்‌? அனைத்துச்‌ செயல்களையுமே நடத்தி 
வைப்பவன்‌ இறைவனே உணரும்போது பற்றற்ற 
தன்மை பெற முடியும்‌. கர்மயோகத்தின்‌ இக்கருத்து 
கள்‌ கீதையின்‌ 5-ம்‌ அத்தியாயத்தில்‌ உள்ளன. 

கர்மயோகம்‌ பயில்பவன்‌ தனக்குத்தானே 
எஜமானனாகிறான்‌. துன்பங்களாலும்‌ ஈர்ப்புகளா 
லும்‌ பாதிக்கப்படாமல்‌ அவன்‌ தனது கடமைகளைத்‌ 
திறமையுடன்‌ செய்யக்கூடியவனாகிறான்‌. மிகவும்‌ 
கடினமான, பயங்கர யுத்தத்தின்‌ நடுவிலும்‌ எப்படி 
பாதிக்கப்படாமலிருக்க முடியும்‌ என்பதை 
கண்ணனே காட்டியுள்ளான்‌. 

ஸ்ரீகிருஷ்ணர்‌ உலகுக்கு அளித்த அதிசயக்‌ 
கொடை இது. ஆனால்‌ இதுவும்‌ நூற்றாண்டுகளாக 
அலட்சியப்படுத்தப்பட்ட ஒரு தத்துவமே! 

நவீன யுகத்தில்‌ சுவாமி விவேகானந்தர்‌ இந்த 


உபதேசத்தை மீட்டுத்‌ 
தந்துள்ளார்‌. எனினும்‌ கர்ம 
யோகத்தின்‌ உள்ளடங்கிய 


முறைகள்‌ முழுவதும்‌ அறிந்து 
செயல்படுத்தப்படவில்லை. 

செயலே யக்ஞம்‌, செயலே 
வழிபாடு, செயலே யோகம்‌ 
இம்மூன்றும்‌ இணைந்ததே 
செயல்‌ பற்றிய ஸ்ரீகிருஷ்ணரின்‌ 
தத்துவம்‌. இது தற்கால உலகின்‌ 
யதார்த்த நிலைக்கு முற்றிலும்‌ 
பொருத்தமானது. 

செயலைப்‌ பற்றிய எதேச்சாதிகாரமான 
முதலாளித்துவ தத்துவம்‌ மற்றும்‌ மார்க்சீய உலகாயத 
தத்துவம்‌ இரண்டும்‌ தோன்றிவிட்ட நிலையில்‌, 
இன்றைய உலகம்‌, செயல்‌ பற்றி உலகம்‌ முழுவதற்‌ 
கும்‌ பொருந்தும்‌ ஒரு கொள்கைக்காகக்‌ காத்துள்ளது. 

கிருஷ்ணர்‌ அளித்த செயல்‌ தத்துவம்‌ சரியான 
புரிதலுடன்‌ பயன்படுத்தப்பட்டால்‌ உலகின்‌ இந்தத்‌ 
தேவை நிறைவேறும்‌. 

6. பல்வேறு ஆன்மிகப்‌ பாதைகளின்‌ இயைபு: 
சங்கரர்‌, ராமானுஜர்‌ போன்ற பாரம்பரிய விளக்கவு 
ரையாளர்கள்‌ கீதையின்‌ செய்தியை ஞானம்‌ அல்லது 
பக்தி எனும்‌ எல்லைக்குட்படுத்த முயன்றார்கள்‌. 
பாரபட்சமின்றி கதையை ஆழ்ந்து படித்தால்‌, கதை 
எல்லாப்‌ பாதைகளையும்‌ ஏற்றுக்‌ கொள்வதை 
அறியலாம்‌. பக்தி, ஞானம்‌, கர்மம்‌ மற்றும்‌ யோகம்‌ 
எல்லாமே இறைவனை உணர ஏற்ற பாதைகளே. 

சுவாமி விவேகானந்தர்‌ கூறியதுபோல்‌ கிருஷ்ணர்‌ 


உண்மையான மார்க்கம்‌ எல்லா 


குறிப்பிட்ட 


யோகங்களும்‌ இணைந்ததாகவும்‌ இருக்கலாம்‌. 

மேலும்‌ கிருஷ்ணரின்‌ யே யதா மாம்‌ (4.11) 
என்ற கூற்றின்படி பிற மதங்களின்‌ பாதையும்‌ நேரா 
கவோ, மறைமுகமாகவோ இறைவனை அடையும்‌ 
பாதைகளே. இதன்‌ மூலம்‌ கிருஷ்ணர்‌ உலகிலேயே 
மதநல்லிணக்கத்தை வலியுறுத்திய முதல்‌ ஆசார்யர்‌ 
ஆகிறார்‌. 

பரப்பிரம்மத்தின்‌ இயல்பு குறித்த ஒருமைப்‌ 
பாடு, எல்லா வழிமுறைகளின்‌ ஒருமைப்பாட்டை 
யும்‌ ஏற்றுக்‌ கொண்டு அமைகிறது. இயல்பாகவே 
அறுதி உண்மையின்‌ ஒருமையை ஆதரிப்பதாகவே 
உள்ளது. பிரம்மத்தின்‌ உருவ - அருவ குணங்கள்‌ 
பற்றி கீதை கூறும்‌. கிருஷ்ணர்‌ கடவுளை இஷ்ட 
தெய்வமாகவும்‌ - பரமாத்மாவாகவும்‌ கருதினார்‌. 

7.வாழ்க்கையைச்‌ சாதகமான ஒன்றாகவே காண்பது: 
கீதையின்‌ மூலம்‌ கிருஷ்ணரின்‌ மற்றுமொரு பங்‌ 
களிப்பு வாழ்க்கையை நம்பிக்கையுடன்‌ காண்பது. 
கீதையின்‌ ஆரம்பத்திலேயே அவர்‌, அர்ஜுனனைப்‌ 
பிரச்னைகளிலிருந்து தப்பி ஓடாமல்‌ அவற்றை 


எதிர்கொள்ள ஊக்கு 
விக்கிறார்‌. 

பல சிந்தனைமுறைகள்‌, 
வாழ்க்கை பொருளற்றது 


என்று கூறுகின்றன. ஆனால்‌ 
கதை வாழ்க்கை அர்த்தமுள்‌ 
ளது என்று கூறுகிறது. உலகை 
அது மாயை என்று கூற 
தெய்விகத்தின்‌ 
ப வெளிப்பாடு என்றே கூறு 


வில்லை. 


கிறது. எங்காவது அசாதாரண 
ஏதேனும்‌ ஒன்று 
தோன்றினால்‌ அது தெய்விகத்தின்‌ சிறப்பான 
வெளிப்பாடே. (10.41) 

சுவாமிஜி கூறுவதுபோல்‌, ஒவ்வோர்‌ ஆத்மாவும்‌ 
தெய்விக ஆற்றல்‌ நிறைந்தது. அதாவது ஒவ்வோர்‌ 
ஆன்மாவும்‌ குறிப்பிட்ட சில தெய்விக ஆற்றல்களும்‌ 
தகுதிகளும்‌ பெற்றுள்ளது. நம்முள்‌ உள்ள தெய்வி 
கத்தை, அந்த ஆற்றல்களையும்‌ தகுதிகளையும்‌ 
வளர்ப்பதன்‌ மூலம்‌ வெளிப்படச்‌ செய்வதே மனித 


இதுவே 


மான 


வாழ்வின்‌ லட்சியம்‌. உண்மையில்‌ 
இதையின்‌ மையக்‌ கருத்து. 
வேறு சொற்களில்‌ சொல்வதானால்‌, சுவாமிஜி 
யின்‌ கூற்றுப்படி கதையின்‌ மையக்கருத்து வலிமை. 
இந்த மகத்தான செய்தி நூற்றாண்டுகளாகப்‌ 
பாமரர்களுக்குக்‌ கிடைக்காமல்‌ இருந்தது. சுவாமிஜி 
இதை உலகுக்குப்‌ பிரகடனப்படுத்தினார்‌. 
தமிழாக்கம்‌ : மோகனா சூரியநாராயணன்‌ 


(ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தி 17.8.2014 ஞாயிறு) 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 3:27 ஆவணி - ஆகஸ்ட்‌ 2014 


தந்தையில்லாக்‌ குழந்தை பாதி அனாதை; தாயில்லாக்‌ குழந்தை முழு அனாதை. -இஸ்ரேல்‌ பழமொழி 


on நிர க 


கிருவாவ(நுை அடதீனம்‌ பேரம்‌ 2 ஆதினம்‌ ௬ணம்‌ ஈருஅர்ணைனந்ருள்‌ 


கதையல்ல நிஜம்‌ . 


(63 நாயன்மார்களின்‌ வரலாற்றுச்‌ சுருக்கம்‌ 
இளைய தலைமுறையினிடம்‌ அவசியம்‌ கொண்டு செல்ல வேண்டிய 
அற்புத நூல்‌ - கையடக்கப்பிரதி! விலை - ரூ. 6.00/- 

100 பிரதிகள்‌ ரூ.250, மட்டும்‌ 
200௦ பிரதிகள்‌ வாங்குவோருக்கு 
ரூ.5000/- மதிப்புள்ள DIGITAL TIMER 


இலவசம்‌! 


உ தமிழ்ச்‌ சமய பிரச்சார்‌ பாரதி * உலகத்‌ 
3214, 2வது தெரு, கங்கையம்மன்‌ கோவில்‌ தெரு, வடபழனி, சென்னை - 600 026 திருமலர்‌ திருச்சபை 


கிரிவலப்‌ பாதை. 
தொடர்புக்கு : 9380090100 / 7845303436 
/ அழ அண்ணாமலையார்‌ கோவில்‌. 


உ ஊிமகிபூர்‌ அடிப்ழுக்ஸ்‌ - ஏசண்னை-600 024, திருவண்ணாமலை. 
30௧௦௯ Sponsorby: னு GKR Optics ன ச்‌ 

[டட கக்கிக்‌. மாக்கல்‌. என்னை நதி | 

யாகும்‌ ய ஈத்ரா சர்வீஸ்‌ 


நெ. 136/122, பெரிய தெரு, (பிள்ளையார்‌ கோவில்‌ அருகில்‌) 
ல்லிக்கேணி, சென்னை-5. £-௱mail:yagashree.yatraservice@gmail.com வ்‌ 
செல்‌ : 9841577354, 9444984159 ஃ உரிமையாளா 8.8. பாலாஜி பண 


இது 7 நாட்கள்‌ கொண்டது. தமிழ்நாடு ஸ்தல யாத்திரை சிதம்பரம்‌, சீர்காழி, கும்பகோணம்‌, சுவாமிமலை, 

திருநாகேஸ்வரம்‌, உப்பிலியப்பன்‌ கோவில்‌, தஞ்சாவூர்‌, பிள்ளையார்பட்டி, திருகோஷ்டியூர்‌, இராமேஸ்வரம்‌, 

ஸ்ரீவைகுண்டம்‌, திருச்செந்தூர்‌, சுசீந்திரம்‌, கன்னியாகுமரி, ஸ்ரீவில்லிபுத்தூர்‌, திருப்பரங்குன்றம்‌, மதுரை, 

அழகர்மலை, பழமுதிர்ச்சோலை, திருச்சி, சமயபுரம்‌, ஸ்ரீரெங்கம்‌, திருவானைகாவல்‌, உத்தமர்கோவில்‌, 
சீலம்‌, உச்சி பிள்ளையார்‌, நவதிருப்பதிகள்‌ கட்டணம்‌ ரூ. 7,500)/- 


கொல்கத்தா, கெளஹாத்திகாமாக்யா, மேகாலயா, சில்லாங்‌, சிரபுஞ்சி, சிக்கிம்‌, 

ம்‌ அஷ பக 14,000/- 
இது 10 நாட்கள்‌ கொண்ட குதுகலமான ஆந்திரபிரதேஸ்‌ யாத்திரை அஹோபிலம்‌, மஹாநந்தி, மந்திராலயம்‌, 
ஸ்ரீசைலம்‌, வாடப்பல்லி, , வேதாத்ரி, மட்டப்பல்லி, பத்ராசலம்‌, ஸ்ரீகூர்மம்‌, சிம்மாசலம்‌, அன்னாவரம்‌, 
பெருமாள்‌, விஜயவாடா, மங்களகிரி, நெல்லூர்‌, ஜொன்னவாடா, காளஹஸ்தி 


இது நடன கொண்டது மும்பை, நாசிக்‌, பஞ்சவடி, த்ரியம்பகேஸ்வர்‌, சிரிடி, சனி சிங்கனாப்பூர்‌, குஸ்னேஸ்வர்‌, 
எல்லோரா குகை, நாகநாதம்‌, பரலிவைத்தியநாதம்‌, கைக்கடி மகாராஜா கோயில்‌, பண்டரிபுரம்‌, பீமாசங்கரம்‌, அஷ்ட 
பதிதான்‌ வ்‌ ல்‌ ரிக்க்குகு: 13,500/- 


ஆங்காங்கு தங்கும்‌ கட்டணம்‌, கைதேர்ந்த தென்னித்திய பிராம்மணர்களைக்‌ கொண்டு 
காலை - காபி, டிபன்‌; ரர ர வதற்கு வ்‌ செல்வக்‌ சோத்துல. 
ல்‌| எந்தயாத்திரைகளில்‌ கலந்து கொள்வதானாலும்‌ குறைந்தபட்சம்‌ 75 நாட்களுக்கு முன்‌ முன்பதிவு செய்து கொள்வது நலம்‌. 


ல்ல்ல்ல்ல்ல்ல்ல்ல்ல்ல்ல்ல்ல்ல்ல்ல்ல்ல்ல்ல்ல்ல்ல்ல்ல்ல்ல்ல்ல்ல்ல்ல்ல்ல்ல்ல்ல்ல்ல்ல்ல்‌ 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 38 ஆவணி - ஆகஸ்ட்‌ 2014 


ஸ்‌ 
ல்‌ 
ஸ்‌ 
ல்‌ 
ல 
ல்‌ 
ன்‌ 
ல்‌ 
ல்‌ 
ல 
ஃ 
ல்‌ 
4 
ல்‌ 
ல 
ஸ்‌ 
ல்‌ 
ல்‌ 
ல 
ல்‌ 


(TT டவ டவ டவ இட டவ டல வட 


இவ்ய தேசங்களில்‌ 72-வது தலம்‌. 
கெடில நதியின்‌ தென்கரையில்‌ இந்தக்‌ 
கோயில்‌ உள்ளது. அஹீந்திரன்‌ எனப்படும்‌ 
அனந்தனாகிய ஆதிசேஷன்‌ பூஜித்ததால்‌, 
இத்தலத்திற்கு இந்தப்‌ பெயர்‌ ஏற்பட்டது. 
கருடதேவனால்‌ 
ஸ்ரீமத்‌ வேதாந்த தேசிகர்‌ 
சாக்ஷாத்காரம்‌ அடைந்த தலம்‌ இது. 
கோயிலின்‌ எதிரில்‌ ஒளடதகிரி என்று 


74 படிகள்‌ கொண்ட மலை உள்ளது. மலை 


த்‌ தலம்‌ 


உபதேசிக்கப்பட்டு 
ஹயக்ரீவ 


ஜித்‌ 


யில்‌ லட்சுமிஹயக்ரீவர்‌ தெற்கு நோக்கிக்‌ 
காட்சி அளிக்கிறார்‌. திருமங்கை ஆழ்வா 
ரால்‌ மங்களாசாசனம்‌ செய்யப்‌ பெற்றது. 


மூலவர்‌ தேவநாதப்‌ பெருமாள்‌ நின்ற 


ஓ 
ப்‌ 
3 


கோலத்தில்‌ சங்கு சக்கரத்துடன்‌ வலக்கரத்‌ 
தில்‌ தாமரை மலரோடு காட்சி தருகிறார்‌. 
மூலவரின்‌ விமானத்தில்‌ தெற்கே தட்சிணா 


மூர்த்தியும்‌, மேற்கில்‌ யோக நரசிம்மரும்‌ 
இவரை வணங்கிய நிலையில்‌ பிரகலாதனும்‌ 
அனுமானும்‌ 
பிரம்மாவும்‌ காட்சி தருகிறார்‌. 

கோயிலின்‌ வெளிச்சுற்றின்‌ வடக்கே 
ஆதிசேஷனால்‌ கொண்டு வரப்பட்ட சேஷ 
தீர்த்தம்‌ உள்ளது. 

வடமேற்கே பல்லவர்‌ காலத்திய நான்கு 


காட்சி தர வடக்கே 


ர்‌ 


புதி 


புகைப்படப்‌ 


சிங்க முகத்துடன்‌ கூடிய தூண்கள்‌ கொண்ட 
அழகிய மண்டபம்‌ உள்ளது. 

இக்கோயிலில்‌ ஸ்ரீராமர்‌, பள்ளி கொண்ட 
நாதர்‌, ஆண்டாள்‌, நம்மாழ்வார்‌, தேசிகர்‌ 
சந்நிதிகளும்‌ அமைந்துள்ளன. 

கடலூருக்கு மேற்கே 6 கி.மீ. தூரத்தில்‌ 
இத்தலம்‌ உள்ளது. தலம்‌ எது கூறுங்கள்‌? 

௮. திருவந்திபுரம்‌, ஆ. திருவக்கரை, 
இ. திருவதிகை. 


ஸ்ரீ கூருசாகவேந்இிசாய நம 


பா$ விஜயா டிராவல்‌ சர்வீஸ்‌ 


எண்‌. 18, ஆரிமுத்து ஆசாரி தெரு, திருவல்லிக்கேணி, சென்னை-5. 
email: : srivijayatravels@yahoo.com 10 


28.10.14 14 நாட்கள்‌ கொண்ட பஞ்சதுவாரகா 
யாத்திரை: அகமதாபாத்‌, டாக்கூர்‌ துவாரகா, 
பேட்‌ துவாரகா, ஸ்ரீநாத்‌ துவாரகா, காங்குரொலி 
துவாரகா, கோமதி துவாரகா, ஹரிசித்தி மாதா, 
போர்பந்தர்‌, புஷ்கர்‌, மாத்ருகயா, அம்பாஜி, 
மவுண்ட்‌ அபு, சோம்நாத்‌ ஆகியவை கட்டணம்‌ 
ரூ. 13,900/- 


01.11.14 ௧ நாட்கள்‌ கொண்ட காசி யாத்திரை: காசி, 
கயா, அலகாபாத்‌ ஆகியன. நபர்‌ ஒருவருக்‌ 
குக்‌ கட்டணம்‌ ரூ. 7,800/- 


01.9.14 14 நாட்கள்‌ கொண்டது: ஆக்ரா, மதுரா, பிருந்தா 
வன்‌, நியூடெல்லி, குளூ, மணாலி, வைஷ்ணவ 
தேவி, சாமுண்டாதேவி, ஜ்வாலாமுகி, 
அமிர்தசரஸ்‌, வாகா பார்டர்‌, குருக்ஷேத்ரம்‌ 
ஆகியன. கட்டணம்‌ ரூ. 12,900/- 

01.11.14 16 நாட்கள்‌ கொண்ட காசி டெல்லி யாத்திரை: 
புரி, புவனேஸ்வர்‌, கோனாரக்‌, காசி, கயா, 
அலகாபாத்‌, டெல்லி, ஹரித்துவார்‌, ரிஷிகேஷ்‌, 


ph : 28442850 
28444538 
«Cell: 9444019151 


ஆக்ரா, மதுரா ஆகியன. கட்டணம்‌ ரூ. 15,200/- 


15.10.14 12 நாட்கள்‌ கொண்ட தீபாவளி கங்கா ஸ்நானம்‌. 
காசி யாத்திரை: புரி, புவனேஸ்வர்‌, கோனாரக்‌, 
காசி, கயா, அலகாபாத்‌, அயோத்தி, நைமிசாரண்‌ 
யம்‌ ஆகியவை. கட்டணம்‌ ரூபாய்‌ 11,100/- 


25.10.14 4 நாட்கள்‌ கொண்ட மந்திராலய யாத்திரை: 


21.11.14 நெல்லூர்‌, ஸ்ரீசைலம்‌, மந்திராலயம்‌, மகாநந்தி, 
அஹோபிலம்‌ ஆகியன. (22) புஸ்பேக்‌. 
கட்டணம்‌ ரூ. 5,500/- 


27.10.14 14 நாட்கள்‌ கொண்ட மஹாராஷ்டிரா 
யாத்திரை: மும்பை, நாசிக்‌, பஞ்சவடி, 
ஒளண்டா நாக நாதம்‌, திரியம்பகேஸ்வர்‌, 
சீரடி, சனி சிங்கனாப்பூர்‌, பண்டரிபுரம்‌, பரளி 
வைத்திய நாதம்‌, பீமாசங்கர்‌, உஜ்ஜயினி மகா 
காளேஸ்வர்‌, ஓங்காரேஸ்வர்‌, குஷ்னேஸ்வர்‌, 
அஷ்ட கணபதிகள்‌ ஆகியவை. கட்டணம்‌ 
ரூ. 13,900/- 


குறிப்பு : பெயர்‌, வயது செலுத்தி முன்‌ பதிவு செய்து கொள்ளவும்‌. காலை காபி, 1 வேளை டிபன்‌, 2 வேளை சாப்பாடு, 
தங்கும்‌ இடவசதி, ஊர்‌ சுற்றிப்‌ பார்க்கும்‌ செலவு அனைத்தும்‌ கம்பெனிக்கு உட்பட்டது. 


10.08.2014 


05.09.2014 


14 நாட்கள்‌ - 
- உதய்பூர்‌ - 


ய்ப்பூர்‌ - புஷ்கர்‌ - பிக்கானியர்‌ - 
ந அரி இராஜஸ்தான்‌ யாத்திரை - 13,000/- 


17 நாட்கள்‌ சப்தஜோதிர்லிங்கம்‌ - உஜ்ஜயினி மகாகாளேஷ்வர்‌ - ஒம்காரேஷ்வார்‌ - பீமாசங்கர்‌ - த்ரயம்பகேஷ்வர்‌ - 
க்குஷ்ணோஷ்வர்‌ - பாலிவைத்வநாதம்‌ - நாகதாதம்‌ - அஜ்டலிநாயகர்‌ 
ஆலந்தி - தேஹு - நாராயணபூர்‌ - பாலாஜி மந்திர்‌- மஹாராஷ்டிரா யாத்‌ 


8 — 


- பண்டரிபுரம்‌ கோலாப்பூர்‌ - 
ரை ரூ.15,500/- 


ஜெய்சால்மார்‌ - தார்பாலைவனம்‌ - ஜோத்பூர்‌ - மவுண்ட்‌ அபு 


- நாட்கள்‌ நிஜகங்காஸ்நான ஸ்‌ படிவு மதுரா - பிருந்தாவனம்‌ - கோகுலம்‌ - கோவர்த்தன்‌ - 


ரண்யம்‌ - அயோத்தியா - சித்ர கூடம்‌ - அலஹாபாத்‌ - சீதாமரி -விந்‌ 
புவனேஸ்வர்‌ - ஜாஜ்பூர்‌ - தீபாவளி நிஜ கங்கா ஸ்நானம்‌ நபர்‌ ஓன்றுக்கு ரூ.16.000/- 


காசி கயா - பூரீ - 


15 நாட்கள்‌ - 
அகமதாபாத்‌- 


ய்ப்பூர்‌ - புஷ்கர்‌- 
கோலியாக்‌ கக்கத்‌, -போர்பந்தர்‌-துவாரகா -பேட்துவாரகா- 


ய வாசினி - 


நாத்‌ துவாரகா- மவுண்ட்‌ அபு - அம்பாஜி- மாத்ருகயா- 


மும்பை - பஞ்ச துவாரகை யாத்திரை ரூ. 14,000/- 


8 நாட்கள்‌ - 


மந்திராலயம்‌ - நவபிருந்தாவனம்‌- மகாநந்தி - அஹோபிலம்‌- நவநரசிம்மர்‌ - 


ஸ்ரீசைலம்‌- விஜயவாடா - கனகதுர்கா ஆந்திரா யாத்திரை 6,800/- 


ட 08.12.2014 


காலை காபி, டிபன்‌, காபி, பகல்‌ உணவு, மாலை காபி/டீ, இரவு உணவு அல்லது டிபன்‌ கைத்தேர்ந்த தென்‌இந்திய 
பிராமணர்களால்‌ மிகவும்‌ சிறந்த முறையில்‌ உணவு தயாரிக்கப்படுகிறது. ரயில்‌ கட்டணம்‌, பஸ்‌ கட்டணம்‌, 'ஜெ 
தங்கும்‌ அறைகள்‌ (அட்டாச்‌ பாத்ரூம்‌) மிக சிறந்த முறையில்‌ அனைத்தும்‌ கம்பெனி செலவில்‌ அமைத்துத்தரப்படும்‌. 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 40 ஆவணி - ஆகஸ்ட்‌ 2014 


13 நாட்கள்‌ -பூரி - புவனேஸ்வர்‌- கோனராக்‌ -ஜாஜ்பூர்‌ சக்திபீடம்‌- வைத்யநாதம்‌ ஜோதிர்லிங்கம்‌ - 
காமாக்யா சக்திபீடம்‌- தசமகாவித்யா- கல்கத்தா - கங்காசாகர்‌ காமாக்யா சக்தி பீட யாத்திரை 12,000/- 


நிர்வாகி : K. ரகு 
மி' யாத்ரா சர்வீஸ்‌ 
94449 80270 


நீராடி, சமயச்‌ சின்னங்களைத்‌ தரியுங்கள்‌. 


அமைதியான இடத்தில்‌ கம்பீரமாக, இயல்பாக அமருங்கள்‌. 
உங்கள்‌ கைகளைக்‌ கூப்பி நெஞ்சின்‌ மீது வைத்திருங்கள்‌. 
அடிவயிறு நிறையும்‌ வரை மூச்சை உள்ளே இழுத்து வெளி 
விடுங்கள்‌. கண்களை மெல்ல மூடுங்கள்‌. 

படைத்தல்‌, காத்தல்‌, அழித்தல்‌ என்ற மூன்று செயல்களின்‌ 
தத்துவமான ஓங்கார ரூபமாக விளங்கும்‌ பரம்பொருளான 
உங்களது இஷ்டதெய்வத்தைத்‌ தியானியுங்கள்‌. 

“பகவானே, தாங்கள்‌ என்‌ உணர்வில்‌ கலந்து அருளுங்கள்‌” 
என உங்கள்‌ இஷ்ட தேவதையை வேண்டிக்‌ கொள்ளுங்கள்‌. 

“ஓம்‌” என மூன்று முறை உரக்க முழங்குங்கள்‌. ஓங்காரத்தை 
உச்சரிக்க உச்சரிக்க அடிவயிறு காலியாகட்டும்‌. 

உடல்‌ - மனம்‌ - புத்தி - பிராணன்‌ - ஆன்மா ஆகியவை 
இறைவன்‌ நமக்குத்‌ தந்த வரப்பிரசாதங்கள்‌. இவை ஒன்றோ 
டொன்று இணக்கமாக இருக்க வேண்டும்‌. 

முன்னது பின்னதின்‌ ஆளுகைக்கு உட்பட வேண்டும்‌. 
அதாவது உடலை மனதால்‌ ஆள வேண்டும்‌. மனதைப்‌ புத்தி 
யால்‌ ஆள்வதற்குப்‌ பிராணனின்‌ போக்கைச்‌ சீர்‌ செய்வோம்‌. 

மீண்டும்‌ ஒருமுறை அடிவயிறு நிறையும்‌ வரை மூச்சை 
உள்ளே இழுத்து வெளியே விடுங்கள்‌. 

உங்கள்‌, உடல்‌, மனம்‌, புத்தி ஆகியவை ஸ்திரமாகட்டும்‌. 

கயிலாயத்தில்‌ கடுங்குளிரில்‌ சிவபெருமானின்‌ தியான 
நிலை திருவுருவம்‌ போல்‌ நீங்களும்‌ இருப்பதாக பாவியுங்கள்‌. 

சிவபெருமான்‌ ஆழ்ந்த தவம்‌ புரிந்தாலும்‌ அவரது திருப்‌ 
பாதம்‌ சூடாக இருக்கும்‌; அந்தப்‌ பாதங்கள்‌ போல்‌ உங்களது 
கால்களும்‌ வலுவாகவும்‌ சூடாகவும்‌ இருக்கட்டும்‌. 

சிவபெருமானின்‌ இதயம்‌ பேரமைதியில்‌ திளைத்திருக்கும்‌. 
அவரது திருவயிறு போன்று நமது வயிறும்‌ மிருதுவாகவும்‌, 
இருப்பது தெரியாதது போலும்‌ விளங்கட்டும்‌. 

ஆழ்ந்த தியானம்‌ செய்தும்‌ சிவபெருமானின்‌ சிரசுப்‌ பகுதி 
என்றும்‌ சூடாகாமல்‌ குளிர்ந்தே விளங்கும்‌. அதுபோல்‌, நீங்கள்‌ 
எது செய்தாலும்‌ உங்கள்‌ தலையும்‌ குளிர்ச்சியாக இருக்கட்டும்‌. 

இப்போது உங்களது உடலில்‌ எந்தத்‌ தளர்வும்‌ இல்லை. 
உங்களுக்கு நோயே இல்லை; இதயம்‌ படபடப்பின்றிச்‌ ரோக 


தியானம்‌ பழக ஒர்‌ எளிய பயிற்சி 


- இயங்குவதாக நினையுங்கள்‌. 

மீண்டும்‌ ஒங்காரத்தை 
உச்சரித்து, மூச்சை உள்ளிழுங்‌ 
கள்‌; அப்படிச்‌ செய்யும்போது 
“நான்‌ திடகாத்திரமாகவே, 
ஆரோக்கியமாகவே இருக்கி 
றேன்‌' என எண்ணி பாவனா 
பலத்தில்‌ நில்லுங்கள்‌. 

இந்த பாவனாபலத்துடன்‌ 
மூச்சை உள்ளிழுத்துக்‌ 
கொள்ளுங்கள்‌. பின்‌ மெல்ல 
மூச்சை வெளிவிடுங்கள்‌. 
கலு தர்ம 
சாதனம்‌ - தரும காரியங்களுக்குப்‌ 


“சர்ர்மாத்யம்‌ 


பயன்படுவது உடல்‌ என்ற 


மகனீயர்களின்‌ வாக்கிற்‌ 
கேற்ப “இனி நான்‌ இந்த உடலைச்‌ 
சரியாகப்‌ பேணுவேன்‌' என்று உறுதி 
மொழி மேற்கொள்ளுங்கள்‌. 

உங்கள்‌ உடலில்‌ எந்தப்‌ பகுதி 
உங்களுக்குத்‌ தொந்தரவு தருகிறதோ, 
அதன்‌ மீது கவனம்‌ செலுத்துங்கள்‌. 
அப்பகுதி ஆரோக்கியமாகி ஆண்டவ 
னின்‌ சேவைக்குப்‌ பயன்படட்டும்‌ 
என்று வேண்டிக்‌ கொள்ளுங்கள்‌. 

[பிறகு மெல்ல உங்கள்‌ கவனத்தை 
மனதின்‌ மீது செலுத்துங்கள்‌. 

மனதில்‌ கணக்கற்ற எண்ணங்கள்‌ 
கண்ணாமூச்சி காட்டலாம்‌. மனம்‌ 
சஞ்சலப்படலாம்‌. துக்கங்கள்‌, 
துயரங்கள்‌, ஆசைகள்‌, அவமானங்கள்‌ 
போன்றவை வந்து உங்கள்‌ நெஞ்சங்‌ 
களில்‌ அலைமோதலாம்‌. அதற்கெல்‌ 
லாம்‌ அசையாதீர்கள்‌. 

வாழ்க்கை எனும்‌ நதி உங்களைச்‌ 
சுற்றி ஓடிக்‌ கொண்டிருக்கிறது. 
கரைபுரண்டு ஓடும்‌ ஆற்றின்‌ நடுவே 
நிற்கும்‌ ஒரு மரம்‌ அல்லது மண்டப 
மாக உங்களை நீங்கள்‌ கற்பனை 
செய்து கொள்ளுங்கள்‌. 

கவலை, வீண்‌ எதிர்பார்ப்பு, 
ஏமாற்றம்‌, வருத்தம்‌, வெறுப்பு, பிறர்‌ 
குறை கூறியது, ஆசைகள்‌, பிறரது 
அலட்சியங்கள்‌, பிறர்‌ வதைத்தது, 
வாழ்த்தியது என எதுவானாலும்‌ 
அவற்றைச்‌ சற்றுத்‌ தள்ளி வையுங்கள்‌. 


ண கக்கத்‌ 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 41 ஆவணி - ஆகஸ்ட்‌ 2014 


திருடனிடமிருந்து, வீட்டின்‌ கதவைப்‌ பூட்டிக்‌ காத்துக்‌ கொள்ள முடியும்‌; ஆனால்‌ பொய்யனிடமிருந்து காத்துக்‌ கொள்வது முடியாது. - சிங்செள 


பப வய அயம்‌ தும்‌ ரயில்‌ விமானம்‌ கள்‌ 
FSS UI A த்த க ம்க்‌ உறத்‌ 


தி கUNSVITUIID - IDITGSrSIVGIJ ITT 


வரு முக்திநாத்‌ 1 3/1 7 நாட்கள்‌ யாத்திரை 
ன 6ம முதல்‌ செப்டம்பர்‌ வரை மாதம்‌ ஒரு குழு புறப்படுகிறது. 


க்கா: மானஸரோவார்‌ கீயானரி அம்றுலாக கனா 

மாதம்‌ 12 நாட்கள்‌ 41 சூப்பர்‌ டீலக்ஸ்‌ யாத்திரை பேங்காக்‌ - பட்டமா - கம்போடியா - 7 நாட்கள்‌ 
பும்‌ ச வர்‌ பா்‌ 1ம்‌ அகபா ன்‌ காசி- -கயா-அலகாயாத்‌- -10 வக்‌ 
விமானத்தில்‌ காசி, கயா, அலகாபாத்‌ - 5 நாட்கள்‌ ற்று A 

சீரடி - சனிசிங்கனாப்பூர்‌ - 4 நாட்கள்‌ 
அந்தமான்‌ தீவுகள்‌ 5 நாட்கள்‌ மாம்‌ருகுழமுய்$ீக்றது. | ஒதார்நாக்‌ - பத்ரிநாத்‌ - 12 நாட்கள்‌ mt 
ஒருவழி விமானம்‌. அனைத்து செலவுகள்‌ உட்பட ரூ. 21002/-! அந்தமான்‌ இருவழி விமானம்‌ - 5 நாட்கள்‌ 
சிங்கப்பூர்‌-பலேசியா - 6 நாட்கண்‌ தததோறும்‌ 
பேங்காக்‌- பட்டையா - 5 நாட்கள்‌ (தோறும்‌ னி ஒனி்னாற்கா ரா டச்கோவில்‌ - 6 அர 
ஆஆண்ம்க இலங்கை - 6 நாட்கண்‌ (ாகததோறம்‌ 
சீரழ - மந்த்ராயைம்‌ - பண்டரிபுரம்‌ - 8 நாட்கண்‌ 
துவாரகை - சோமய்நாக்‌ - 10 நாட்கண்‌ 


பகதி உலா? வழங்கும்‌ மாராத்திறைகள்‌ 


22.8.2014 4௦ 24.8.2014: பரிகார யாத்திரை - சிதம்பரம்‌ - சீர்காழி - மாயவரம்‌ - வைதீஸ்வரன்‌ கோயில்‌ - 
| திருக்கடையூர்‌ - திருநள்ளாறு - கூத்தனூர்‌ - திருமீச்சூர்‌ - கோவிந்தபுரம்‌ - திருபாம்பூர்‌ - தேரெழுந்தூர்‌ - உப்பிலியப்பன்‌ 
கோவில்‌ - திருநாகேஸ்வரம்‌ - சாரங்கபாணி கோவில்‌ - அய்யாவாடி - நாச்சியார்‌ கோவில்‌ - திருச்சேரை - ஆலங்குடி - 
மன்னார்குடி - வடுவூர்‌. 


17.09.2014 to 26.09.2014: அலகாபாத்‌ - காசி - கயா விஜயம்‌. முந்துங்கள்‌! 


மாளயபக்ஷம்‌ மாளய அமாவாசையில்‌ (பூரண வைதீக ஏற்பாடுகளுடன்‌) வ ர்‌ 


பித்ருக்களின்‌ பிரீத்திக்காக ஒரு பிரத்யேக பயணம்‌ வருகிறது 


பகிரதன்‌ தன்‌ முதாதயர்களான சகர புத்திரர்கள்‌ 60 ஆயிரம்‌ பேருக்கு ஈமகிரியை செய்த இடம்‌ இராமேஸ்வரம்‌. 
இவர்களின்‌ மோட்ச கதிக்கு கங்கையை பகிரத பிரயத்தனம்‌ செய்ததே புனித கங்கை. இந்த புனித கங்கையில்‌ 
நம்‌ 21 தலைமுறைகள்‌ முக்தி அடைய செய்யும்‌ மாளயபக்ஷ காலத்தில்‌ பிண்டபிரதான வைபவமும்‌! மாளய 
அமாவாசையில்‌ புண்ணிய தர்பணங்களும்‌. பாரத மக்களே புறப்படுவோம்‌ வாரீர்‌! புனிதமடைவோம்‌ கேளீர்‌! 

06.11.2014 4௦ 16.11.2014: மகாராஷ்மழரா விஜயம்‌ பஞ்ச ஜோதிர்லிங்க தரிசனம்‌ - பஞ்சவடி - நாசிக்‌ - 


திரியம்பகேஸ்வர்‌ - ஷீரடி - சனிசிங்கனாப்பூர்‌ - அவுரங்காபாத்‌ - எல்லோரா - கிருஷ்ணேஸ்வர்‌ - கண்ணாடி கோவில்‌ - 
முக்திதாம்‌ - நாகநாதம்‌ - பண்டரிப்பூர்‌ - கோலாப்பூர்‌ - துல்ஜாப்பூர்‌ - அஷ்டகணபதிகள்‌ 4 - பீமாசங்கர்‌. 


22.12.2014 to 27.12.2014: மார்கழியில்‌ சோழநாடு திவ்யதேசம்‌ 40 விஜயம்‌ 
விபரங்களுக்கு: தர்‌. பாட்டாயிராயயண்‌, உலா ஒருங்கிணைப்பாளர்‌ 
ட “பக்தி உலா” அசோக்‌ மெடிக்கல்ஸ்‌ ர்‌ 
ட்‌ 10, தண்டீஸ்வரம்‌ மெயின்‌ ரோடு, வேளச்சேரி, சென்னை - 42. 
© 2243 43874, 2243 ௦௧2௦, செல்‌: 98407 53969 
ரோக்கியமான காரங்கள்‌, பாதுகாப்பான தங்குதல்கள்‌, குடும்ப பாவ உணர்வுகள்‌! இதுவே “பக்தி உலா”. 


Shivaa 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 42 ஆவணி - ஆகஸ்ட்‌ 2014 


*% முன்‌ காலத்‌ 
தில்‌ வழிப்போக்கர்‌ 
கள்‌, ஏழைகள்‌ 
இளைப்பாறுவதற்கா 
கத்‌ திண்ணைக்‌ கட்டி 
னார்கள்‌. இப்போது 
மக்கள்‌ நாயைக்‌ 
கட்டுகிறார்கள்‌. 
ப % முன்‌ காலத்‌ 
இ தில்‌ அதிகாலையில்‌ 
எழுந்தவுடன்‌, கணவன்‌ காலைத்‌ தொட்டுக்‌ 
கும்பிடுவார்கள்‌. இப்போது காலைத்‌ தொட்டுக்‌ 
கும்பிட வேண்டாம்‌, கணவன்‌ வரும்போது, நீட்டிய 
காலை மடக்கினாலேயோதும்‌! 
3% ஒரு புலவரிடம்‌ ஒரு தனவந்தர்‌, **உலகில்‌ 
எது அற்பமானது??? என்று கேட்டார்‌. 
புலவர்‌, **துரும்பு?? என்றார்‌. 
““துரும்பைவிட அற்பமானது உளதா £?? 
**பஞ்சு?? 
““பஞ்சைவிட அற்பமானது உள்ளதா??? 
““யாசிக்கிறவனே மிகவும்‌ அற்பமானவன்‌?”? 
கேட்டவர்‌ விடுவாரா 
“புலவரே, காற்று பஞ்சை அடித்துக்‌ கொண்டு 
போகிறதே, யாசிக்கிறவனை ஏன்‌ காற்று அடித்துக்‌ 
கொண்டு போவதில்லை 9”? 
புலவர்‌: “ஐந்து தா, பத்து தா என்பவனிடம்‌ போனால்‌ 
நம்மையும்‌ ஏதாவது கேட்பான்‌ என்று அஞ்சி அவனிடம்‌ 
காற்று செல்வதில்லை.” 


அவை எல்லாம்‌ மனம்‌ எனும்‌ ஆற்றில்‌ வரும்‌ 
நுரைகளே; நீங்களோ அசையாத மண்டபம்‌. 

“என்‌ மனதின்‌ ஸ்திரத்தன்மையே என்‌ வாழ்வின்‌, 
என்‌ உடலின்‌, மனதின்‌, ஆரோக்யெத்திற்கு ஆணி 
வேர்‌ என்று உங்களுக்கு நீங்களே உரக்க வாய்‌ 
விட்டு ஒரிரு முறை கூறிக்‌ கொள்ளுங்கள்‌. 

இப்போது கவனத்தை உங்களது புத்தியில்‌ 
செலுத்துங்கள்‌. பின்வருவனவற்றைக்‌ கூறி உங்கள்‌ 


கருத மாட்டேன்‌. “மனமே நான்‌ 

என்று கருதி மயங்க மாட்டேன்‌. 
சிலவற்றைக்‌ கற்றதாலேயே 

என்னை நான்‌ அறிவாளி என்று 


ட 
fo} 
5 
8 


gq f 


பலரின்‌ நடுவில்‌ ஒருவர்‌ கூற, 
உற்சாகத்தை விரும்புவோர்‌ 


அனைவரும்‌ இப்பயிற்சியில்‌ 


ஈடுபடலாம்‌. 


ஹாஸ்ய யோகம்‌ 


மூன்று குணங்கள்‌ 

ர வழிப்போக்கர்‌ ஒருவர்‌ விசாரிப்பார்‌, “அண்ணா! 
கபாலி கோவில்‌ எங்குள்ளது?” - இவர்‌ தெரியும்‌ என்றோ 
தெரியாதென்றோ கூற மாட்டார்‌. அது தாமச குணம்‌. 

“எங்குள்ளது? மனுஷன்‌ ஏதோ யோசனையில்‌ 
உட்கார்ந்திருக்கான்‌?? என்று “வள்‌”ளென்று கடிக்கிற மாதிரி 
பேசுவான்‌. அது ராஜஸ குணம்‌. 

அடுத்தவன்‌, “(நேராகப்‌ போனால்‌ கோவில்‌ வரும்‌. 
இன்று தங்கக்‌ கவசம்‌ சாத்தியிருப்பார்கள்‌. சீக்கிரம்‌ செல்‌ 
லுங்கள்‌?? என்பான்‌. அது சத்வ குணம்‌. 

“சமையல்‌ ஆச்சா??? என்று கணவன்‌ கேட்பான்‌. 
ஒன்றும்‌ பதில்‌ சொல்ல மாட்டாள்‌. அது தாமச குணம்‌. 

“சமையல்‌ ஆச்சா??? - ஆகிவிட்டால்‌ சொல்ல 
மாட்டேனா ??? என்பாள்‌. அது ராஜஸ குணம்‌. 
“சமையல்‌ ஆச்சா??? - “இதோ பத்து நிமிடத்தில்‌ 


ஷ்‌ 


இலை போட்டுடறேன்‌”? என்பாள்‌. அது சத்வ குணம்‌. ல்‌ 


எண்ணி ஏமாற மாட்டேன்‌. 

தளர்ந்து போன உடலல்ல நான்‌; 

குழம்பித்‌ தவிக்கும்‌ மனமல்ல நான்‌; 

ஓர்‌ இலக்கும்‌ ஓய்வுமின்றி எப்போதும்‌ யோசிப்ப 
வனும்‌ அல்ல நான்‌. இந்த மூன்றையும்‌ கடந்த புனித 
மான, பிரகாசமான ஓர்‌ ஒளி நான்‌. 

சிதானந்த ரூப சிவோஹம்‌, சிவோஹம்‌. 

இனி, அந்த உண்மையான எனது இயல்பு 


புத்திக்கு அறிவுறுத்துங்கள்‌: தன்ட தரச்‌ 
த்தது டட ர. . . நிலையிலிருந்து இந்த உலகைப்‌ பார்ப்பேன்‌. என்‌ 
டன்‌ இழு ஸர ர னக பத ள்‌ புடன்‌ ல க்‌ புனித நிலையிலிருந்து எல்லாவற்றையும்‌ செய்வேன்‌. 
குழப்பங்கள்‌ என்னைக்‌ கு வைத்துத்‌ த ்‌ 
தாக்கினாலும்‌, இறைசக்தி எனக்குள்‌ புத்திசக்தியாக, இணி, எத்தனை டு ச இன்பன்‌ ரட்ட 
விவேக சக்தியாக விளங்குகிறது. ல்‌ : ap லக்க 2 தத்‌ . க்‌ 
ன ச்‌ த இந்தத்‌ தியானத்தை ஒருவர்‌ த முறையும்‌ நான்‌ மீண்டும்‌ மீண்டும்‌ 
இனி நான்‌ என்னை உடல்‌ என்று | யாகவும்‌ செய்யலாம்‌. சத்சங்கத்தில்‌ நினைவுபடுத்திக்‌ கொள்வேன்‌, “என்‌ 


என்று”. 


ஓல்‌ சாந்தி, சீர்ந்தி சாரற்தி? 


7 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 43 ஆவணி - ஆகஸ்ட்‌ 2014 


இஷ்டதெய்வத்தின்‌ குழந்தை நான்‌ 


மகிழ்வின்‌ இயற்கையான வெளிப்பாடே படைக்கும்‌ திறன்‌.-ஏர்ல்‌ நைட்டிங்கேல்‌ 


- ட - படக்கதை: 
ன ராதையின்‌ பக்தி 2 
ஸி ஆகாரம்‌: பகவான்‌ ஸ்ரீராமகிருஷ்ணரின்‌ அமுதமொழிகள்‌ ஓவியம்‌ : கோவி 


கண்ணன்‌ - ராதையின்‌ தெய்விக உறவு உலகறிந்த ஒன்று. ஆனாலும்‌ அந்த உறவின்‌ புனிதத்தைச்‌ 


சிலர்‌ புரிந்து கொள்ளவில்லை. ன்‌ ன்னா, நான்‌ ர 


களங்கப்படுத்தி ஊரார்‌ பேசுகிறார்களே. 
TELE 7 


i ன்‌ க்‌ 2 1 1 


கவலை ஏன்‌ ராதே? அப்பழுக்கற்ற உன்‌ மனதை 
அவர்கள்‌ ஒரு நாள்‌ அறியத்தான்‌ போகிறார்கள்‌ ! 


ட்டிற்கு ஊரே கூடி 
= சனா? த! என்ன செய்தியோ? 

தான்‌ மணமானவள்‌ என்பதைக்‌ காலை 

கூட மறந்து அவள்‌ எப்போதும்‌ 


கண்ணனுடனே இருக்கிறாள்‌. 
கக 5 = pF 


படை வீரரான அவளது கணவன்‌ இந்தப்‌ பக்கம்‌ 
வருவதேயில்லையே! அவனை விடுங்கள்‌. நாம்‌ 
இதை ராதைக்குச்‌ சரியாகப்‌ புரிய வைக்க வேண்டும்‌. 


எல்லாம்‌ நம்‌ கண்மணியின்‌ 
திருவிளையாடலாகத்தான்‌ இருக்கும்‌. இன்று 


என்ன லீலை செய்தானோ! 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 44 ஆவணி - ஆகஸ்ட்‌ 2014 


ரு ள்‌ நந்தகோபரே, பல்லு ராதையும்‌ ட்‌ அது எப்படியோ தெரியாது. வயதுக்கு வந்த இருவர்‌ 
கண்ணனும்‌ பழகுவது நன்றாகவா இருக்கிறது? இவ்வாறு பழகுவதை இப்படியே விட்டுவிட்டால்‌ நம்‌ 
சமூகத்திற்கே களங்கமாகிவிடும்‌. 


ஊராருடன்‌ கலந்து இதற்கு 
முடிவு கட்டியாக வேண்டும்‌. 


கண்ணன்‌ கோபிமார்கள்‌ எல்லோரிடமுமே 

தபடமின்றிப்‌ பழகுகிறான்‌! அவன்‌ என்‌ மகன்‌ 
என்பதால்‌ நான்‌ அவனுக்கு வக்காலத்து 

வாங்கவில்லை. கோபிகை கள்‌ எல்லோரும்‌ 


சரி, நாளை பஞ்சாயத்தில்‌ ராதையை 
அவனை ஆண்மகனாகக்கூடக்‌ காண்பதில்லை! 


அழைத்து விசாரிப்போம்‌. 


ராதே, நீ இப்படி கண்ணனின்‌ பின்னே சுற்றுவது / நீ களங்கமற்றவள்‌ என்றால்‌ 
உனக்குப்‌ பெருமையா? அதை நிரூபி. 


நான்‌ என்ன செய்தால்‌ நீங்கள்‌ 
அனைவரும்‌ என்‌ பண்பை 
உணர்வீர்கள்‌, தயவு செய்து 
கூறுங்கள்‌ ஐயா? 
சுவாமி, மன்னிக்க வேண்டும்‌. நான்‌ எந்தத்‌ 
தவறும்‌ செய்யவில்லை. நான்‌ களங்கமற்றவள்‌. 


ராதைக்கு என்ன பரீட்சை வைப்பது என்று ஒரு 
முடிவுக்கு வந்தபின்‌ அதை அறிவிக்க ஏற்பாடாயிற்று. 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 45 ஆவணி - ஆகஸ்ட்‌ 2014 


ப்ப மறுநாள்‌ யமுனைக்‌ கரையில்‌ 
அனைவரும்‌ திரண்டனர்‌. 


ப்‌ ஐயா பெரியவரே! என்ன பரீட்சை என்று நீங்களே 
ராதையிடம்‌ சொல்லுங்கள்‌. 


நீ இதோ இந்தப்‌ பானை பாவம்‌ ராதை, இந்த ஓட்டைக்குடத்தில்‌ நீர்‌ 
நிறைய யமுனையிலிருந்து எடுக்க முடியாமல்‌ அவமானப்பட்டுத்‌ 
நீர்‌ கொண்டு வர வேண்டும்‌. தற்கொலை செய்து கொள்வாளோ! 


ஆம்‌, அவள்‌ அப்படிச்‌ செய்யவும்‌ 
வாய்ப்புள்ளது. ஆனால்‌ ராதை 
இப்படிக்‌ கஷ்டப்படு வதைப்‌ 
பார்த்துக்‌ கொண்டு நம்‌ கண்ணன்‌ 
சும்மா இருப்பானா? 


ஆ, நூறு ஓட்டைகள்‌ கொண்ட இந்தப்‌ 
பானையிலா? இது சாத்தியமா? பாவம்‌ 
ராதை, அவளைக்‌ கண்டித்தால்‌, அவளே 


மனம்‌ மாறிவிடுவாள்‌. 


அனைவரும்‌ அந்தப்‌ பரீட்சையை வற்புறுத்தியதால்‌ 
நந்தகோபரும்‌ சம்மதிக்க வேண்டியதாயிற்று. 


:) கேட்டாயா கண்ணா, எனக்கு வைக்கப்‌ 
பட்டுள்ள தண்டனையை? 


ன 


உன்‌ பக்தி உலகுக்குத்‌ தெரியத்தான்‌, இப்படி 
ஓர்‌ ஏற்பாடு ராதே, கவலையை விடு. 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 46 ஆவணி - ஆகஸ்ட்‌ 2014 


கண்ணா, என்‌ உள்ளத்தில்‌ நீயே 
நிறைந்திருப்பது உண்மையானால்‌, இந்த 
LES பானையில்‌ தட நிறையட்டும்‌. 


12 ஜயா பெரியவர்களே, இப்போதாவது ட்டம்‌ 
ராதை புனிதமானவள்‌ என்று 0 


8) இந்த உத்தமியை இப்படிச்‌ சந்தேகப்பட்டுப்‌ ஜனா 
பாவத்திற்கு நாம்‌ ஆளாக்க ட்‌ தப்ப 
நீ சிறிதும்‌ 


கோபிகைகளே, என்னைப்‌ புகழாதீர்கள்‌. 
எல்லாப்‌ புகழும்‌ நம்‌ உயிருக்கு உயிரான 
கண்ணனுக்குத்தான்‌ சேரும்‌. சொல்லுங்கள்‌ 
ஜெய்‌ கிருஷ்ணா என்று. 


ராதை அந்த ஓட்டைக்‌ குடம்‌ றம்‌ ந ர்‌ கொண்டு இஞ்‌ ப 
வந்து நந்தகோபன்‌ முன்பு வைத்தாள்‌. ஜெய்‌ ராதேகிருஷ்ணா! ஜெய்‌ ராதேகிருஷ்ணா1 


பக்தியைக்‌ கண்களில்‌ தீட்டும்‌ மைக்கு ஒப்பிட்டிருக்கின்றனர்‌. 


ஸ்ரீ ராதை ஒரு சமயம்‌, “தோழிகளே ! நான்‌ எனது கிருஷ்ணனை 
எல்லா இடங்களிலும்‌ காண்கின்றேன்‌?” என்றாள்‌. 
அதற்குக்‌ கோபிகள்‌, “தோழி! நீ பக்தியாகிய அஞ்சனத்தைக்‌ கண்ணில்‌ 
இட்டுள்ளாய்‌. அதனால்தான்‌ அப்படித்‌ தெரிகின்றது?” என்றார்கள்‌. 


- பகவான்‌ ஸ்ரீராமகிருஷ்ணர்‌ 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 47 ஆவணி - ஆகஸ்ட்‌ 2014 


ரநீசாரகதா ஆஸ்ரமம்‌ 
மீ சாரதா சேவாலயா 


விவேகானந்த நகர்‌, திருச்சி - சென்னை தேசிய நெடுஞ்சாலை, 
புதிய எடைக்கல்‌, உளுந்தூர்பேட்டை, விழுப்புரம்‌ மாவட்டம்‌ - 606 107. 
போன்‌: 89030 06955 செல்‌ : 94431 21452 
இணையத்தளம்‌: ஙWW.Srisaradaashram.org e-mail : ashram@srisaradaashram.org 


கிராமப்புற ஏழைச்‌ சிறுமிகளுக்கான ஓர்‌ அன்பாலயம்‌ 
பேரன்புடையீர்‌! வணக்கம்‌. 
நமது ஸ்ரீசாரதா ஆஸ்ரமம்‌ கடந்த சில வருடங்களாக 
“ஸ்ரீசாரதா சேவாலயா” என்ற இலவச விடுதியை 
கிராமச்‌ சிறுமிகளுக்கான ஓர்‌ அன்பு இல்லமாக நடத்தி 
வருகிறது. குக்கிராமத்தில்‌ வசிக்கும்‌ வசதியற்ற மிக 
ஏழ்மையான 150 கிராமச்‌ சிறுமிகள்‌ சேவாலயத்தில்‌ 


கிராமத்துச்‌ சிறுமிகள்‌ பல்வேறு வேலைகளில்‌ ஈடுபட 
வேண்டிய கட்டாயச்‌ சூழ்நிலையில்‌... படிப்பென்பது பகற்‌ 
கனவாய்‌ ஆகிவிடுகிறது. 
இதற்கு ஒரு விடிவெள்ளியாக ஸ்ரீசாரதா ஆஸ்ரமம்‌ பலரும்‌ தயங்குகிற கிராமப்புறச்‌ சிறுமியர்‌ கல்விப்‌ 
பணியில்‌ தன்னை அர்ப்பணித்துக்‌ கொண்டுள்ளது. 
உதவும்‌ உத்தம மனம்‌ கொண்டோர்‌, கீழ்க்கண்ட வகைகளில்‌ தங்கள்‌ நல்ல உணர்வுகளை உதவிகளாக 
மாற்றி அளிக்கலாம்‌! 
[ன 


ன்‌ 


50 சிறுமிகளுக்கு 


75 சிறுமிகளுக்கு 


100 சிறுமிகளுக்கு 


150 சிறுமிகளுக்கு 


“காலைச்‌ சிற்றுண்டி 


ரூ. 450/- 


ரூ. 675/- 


ரூ. 900/- 


ரூ. 1,350/- 


ஒரு சிறுமிக்கு ஓராண்டு கல்வி உதவி 


ரூ. 1,400/- 


மதிய உணவு 


ரூ. 900/- 


ரூ. 1,350/- 


ரூ. 1,800/- 


ரூ. 2,700/- 


ஒரு சிறுமிக்கு ஓராண்டு பராமரிப்புச்‌ 
செலவு (உணவு, உடை, கல்வி] 


ரூ. 15,000 /- 


இரவு உணவு 


ரூ. 600/- 


ரூ. 900/- 


ரூ. 1,200/- 


ரூ. 1,800/- 


சேவாலயம்‌ ஒரு மாதப்‌ பராமரிப்புச்‌ செலவு ரூ.85,000/- 


ஒரு நாள்‌ உணவு 


ரூ. 1,950/- 


ரூ. 2,925/- 


ரூ. 3,900/- 


ரூ. 5,850/- 


ஒரு சிறுமியின்‌ ஒரு வருட மருத்துவச்‌ செலவு ரூ. 500/- 


ரூ. 58,500/- 


ரூ. 87,750/- 


ரூ. 1,17,000/- 


ரூ. 1,75,500/- 


ஒரு மாத உணவு 


தங்களின்‌ திருமண நாள்‌, குடும்பத்தினர்‌ பிறந்த நாள்‌, தாங்கள்‌ புதிய தொழில்‌ தொடங்கிய நாள்‌, 
முன்னோர்களின்‌ நினைவு நாள்‌ மற்றும்‌ இதர பண்டிகை நாட்களில்‌, சேவாலயக்‌ குழந்தைகளுக்குத்‌ தாங்கள்‌ 
அளிக்கும்‌ தொகையோ, பொருளோ எதுவாயினும்‌ அன்புடன்‌ ஏற்றுக்‌ கொள்ளப்படும்‌. 

இந்தச்‌ சேவைப்‌ பணிக்காக உதவும்‌ நல்ல இதயம்‌ கொண்டவர்களுக்கு மகத்தான புண்ணியம்‌ கிடைக்கிறது. 
புண்ணியத்துடன்‌ இறையருள்‌ சேரும்போது அது “குடும்பக்‌ கவசமாக மாறி” பல வகைகளில்‌ பாதுகாக்கிறது. 
இது ஆத்ம திருப்திக்கான ஒரு வழியாகும்‌. 

தங்கள்‌ நன்கொடைகளை “ஸ்ரீசாரதா ஆஸ்ரமம்‌, உளுந்தூர்பேட்டை ” (Si Sarada Ashram, Ulundurpet) 
என்ற பெயருக்கு செக்‌/டிடி/எம்‌. ஓ. மூலம்‌ அனுப்பும்படி கோருகிறோம்‌. 


இறைவன்‌ பணியில்‌, 
ஸ்ரீசாரதா ஆஸ்ரம சகோதரிகள்‌ 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 48 ஆவணி - ஆகஸ்ட்‌ 2014 


அளவற்ற ஆசை நமது நல்ல குணங்களை அழித்துவிடும்‌. -மகாவீரர்‌ 


பாரதியாரின்‌ பேத்தியான தங்கம்மா பாரதியின்‌ 
மூத்த மகள்‌ லலிதா பாரதி எழுதிய கட்டுரை. 

சகோதரி நிவேதிதா தேவியாரை ஒரு பெண்சிங்கம்‌ 
என்றே கூற வேண்டும்‌. அவர்‌ சுவாமி விவேகானந்தரைப்‌ 
போன்ற தேசபக்தியும்‌, அச்சமற்ற தன்மையும்‌ கொண்டவர்‌. 

அந்நாளில்‌ வங்காளத்தில்‌ தோன்றிய தேசிய எழுச்சியில்‌ 
வீரப்பெண்மணி சகோதரி நிவேதிதாதேவிக்கு ஒரு முக்கிய 
பங்கு இருந்தது. அவர்‌ அளித்த ஊக்கம்‌ காரணமாக 
இளைஞர்‌ பலர்‌, இந்திய விடுதலை வேள்வியில்‌ தங்களை 
அர்ப்பணித்தார்கள்‌. 

1906-இல்‌ காசியில்‌ 
மாநாடு நடைபெற்றது. பாரதியாரும்‌ 
இதில்‌ கலந்து கொண்டார்‌. இந்த 
மாநாட்டிற்குப்‌ பின்‌ பாரதியாருக்கு 
ஏற்பட்ட ஓர்‌ அற்புத அனுபவம்‌ 
அவரைப்‌ புதுமனிதனாக மாற்றியது. 

அந்தச்‌ சமயம்‌ ஞானாம்பிகையான 


ஸ்ரீமதி நிவேதிதா தேவியார்‌, கல்கத்தா 


காங்கிரஸ்‌ 


பாரதியாரை உருவாக்கிய நிவேதிதாதேவி 


வில்‌ “டம்டம்‌' என்ற பகுதியில்‌ இருந்தார்‌. அங்கு அவரை 
பாரதியார்‌ சந்திக்கும்படி நேரிட்டது. 

“அப்போது நிகழ்ந்த அந்தச்‌ சந்திப்பு, என்‌ வாழ்க்கை 
யில்‌ மறக்க முடியாத ஒரு மகோன்னதமான சம்பவம்‌” 
என்று, என்‌ பாட்டியிடம்‌ பாரதியார்‌ வர்ணித்தாராம்‌. 

பாரதியார்‌ நிவேதிதா தேவியைச்‌ சந்தித்தபோது அவர்‌ 
மனதில்‌, “என்னதான்‌ இவர்‌ விவேகானந்தரின்‌ சிஷ்யை 
யாக இருந்தாலும்‌, ஆங்கில மாதுதானே!” என்ற எண்ணம்‌ 
தோன்றியது. அவ்விதம்‌ அவர்‌ அகத்தில்‌ நினைத்ததை 
பாரதியாரைப்‌ பார்த்ததும்‌ தேவியார்‌ புரிந்து கொண்டார்‌. 

அப்போது தேவி பாரதியாரிடம்‌, “மகனே! நீ உன்‌ மன 
திலுள்ள பிரிவுணர்ச்சியை நீக்கிவிடு. ஜாதி, மதம்‌, குலம்‌, 
கோத்திரம்‌ என்ற அநாகரிகமான வேற்றுமைகளை விட்டு 
விடு. அனைவர்மீதும்‌ அன்பை மட்டும்‌ மனதில்‌ கொள்‌. 
பிற்காலத்தில்‌ நீ ஒரு தீரனாகவும்‌, சரித்திரப்‌ புகழ்பெற்ற 
தேவனாகவும்‌ வருவாய்‌” என்று கூறி ஆசி வழங்கினார்‌. 
உனக்கு இன்னும்‌ 


அதன்‌ பின்‌ அவர்‌, “மகனே! 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 49 ஆவணி - ஆகஸ்ட்‌ 2014 


விவாகமாகவில்லையா?” என்று 
கேட்டாராம்‌. அதற்கு பாரதியார்‌, “எனக்கு 
விவாகமாகி ஒரு குழந்தை உள்ளது” என்றார்‌. 
“அப்படியானால்‌ நீ ஏன்‌ உன்‌ மனைவியை 
உன்னுடன்‌ அழைத்து வரவில்லை?” 
பாரதியார்‌, “எங்கள்‌ நாட்டில்‌ மனைவி 
யைச்‌ சரிசமமாகப்‌ பொது இடங்களுக்கு 
அழைத்துச்‌ செல்லும்‌ 
மேலும்‌ காங்கிரஸ்‌ கூட்டத்திற்கு அவளை 
அழைத்து வந்து என்ன பிரயோஜனம்‌?” 
என்று பதிலளித்தார்‌. அதைக்‌ கேட்டதும்‌ 


வழக்கமில்லை. 


தேவியார்‌ வெகுண்டெழுந்தாராம்‌. 
“மகனே! 
ஆண்கள்‌ அநேகம்‌ பேர்‌ படித்தும்‌ சுயநல 


பின்னர்‌ அவர்‌ பாரதியிடம்‌, 


வெறி கொண்டவர்கள்‌. ஸ்திர்களை “அடிமை 
கள்‌' என்று நினைப்பவர்கள்‌. உன்‌ போன்ற 
ஒரு சில அறிவாளிகளும்‌ இப்படி அறியாமை 
யில்‌ மூழ்கிப்‌ பெண்ணுக்குச்‌ சமஉரிமையும்‌ 
தகுந்த கல்வியும்‌ கொடுக்காவிட்டால்‌ எப்படி 
நாடு சமூகச்‌ சீர்திருத்தம்‌ அடையும்‌?” என்று 
முடிவில்‌ கடிந்துரைத்தார்‌. 

பிறகு அன்பாக, “சரி, போனது போகட்‌ 
டும்‌. இனிமேலாகிலும்‌ நீ உன்‌ மனைவியைத்‌ 
தனியென்று நினைக்காமல்‌, உனது இடது 
கை என மதித்து, மனதில்‌ 


அவளைத்‌ தெய்வம்‌ எனப்‌ 


லலிதா பாரதி 
போற்றி நடந்து வா” என்றார்‌. 

என்‌ பாட்டி, “பாரதியார்‌ நிவேதிதா தேவி 
அம்மையாரிடம்‌ உபதேசம்‌ பெற்றதை ஆனந்‌ 
தக்‌ களிப்புடன்‌ தெரிவித்தார்‌” என்றார்‌. 

பின்‌ “சொன்ன சொல்‌ ஏதென்று சொல்‌ 
வேன்‌' என்று ஒரு பாடலை, தான்‌ எழுதிய 
“பாரதியார்‌ சரித்திரம்‌” என்ற நூலில்‌ 
குறிப்பிட்டார்‌. 

நிவேதிதாதேவியாரை பாரதி சந்தித்ததன்‌ 
மூலம்‌ ஸ்ரீராமகிருஷ்ணர்‌, சுவாமி விவேகானந்‌ 
தர்‌ ஆசிகளும்‌ பாரதியாரை வந்தடைந்தன. 
போற்றிய பாரதிக்கு, 
மாதரசி நிவேதிதாதேவியாரே ஞானாசாரிய 
ராக விளங்கியது குறிப்பிடத்தக்கது. பாரதியா 
ரின்‌ உணர்வுகளில்‌ அவரது குருமணியின்‌ 
வழிகாட்டுதலும்‌ இருந்தது. 

தகவல்‌ : ௬வாமி கமலாத்மானந்தர்‌ 


பெண்களைப்‌ 


உங்கள்‌ குறிக்கோளிலிருந்து நீங்கள்‌ பார்வையை விலக்கும்போது உங்களுக்குத்‌ தோன்றுபவையே தடைகள்‌. - ஜஸ்டின்‌ ஹெரால்டு 


மேலை நாட்ரு விஞ்ஞான அறிவுடன்‌, பாரத ஆன்மீகமும்‌ பண்பாரும்‌ கணைந்கத புதிய 
உலகைப்‌ படைக்க என்னோடு புறப்பட்டு வாருங்கள்‌ என்று வர6வற்கீறார்‌ 


சுவாம்‌ விவேகானந்தர்‌. வாருங்கள்‌, அவரைப்‌ பின்தொடர்‌வோம்‌; அதனால்‌ 
நம்‌ ௦-. TE‘ கக்‌ 1a ய்‌ ர்ந்‌, 1 ம்‌ எல்லா ௭ கு பம்‌ 2. பக, 


(Manufacturers of Active Pharmaceutical Ingredients 
and Intermediates) 


Regd. Off. & Fact. : Plot No.88 & 89, Phase - II, Sipcot Industrial Complex, 
Ranipet - 632 403, Tamil Nadu. Phone : 04172 - 244820, 651507, 
Tele Fax: 04172 - 244820 E-mail : rao@svisslabss.net Web Site : www.svisslabss.net 


Printed by B. Rajkumar, Rasi Graphics Pvt. Limited, No.40, Peters Road, Royapettah, Chennai-600014 and 
Published by Swami Vimurtananda on behalf of Sri Ramakrishna Math Trust, No.31, Ramakrishna Math Road, Mylapore, 
Chennai-500004 and Printed at Rasi Graphics Pvt. Limited, No.40, Peters Road, Royapettah, Chennai-500014 and 
Published at Sri Ramakrishna Math Trust, No.31, Ramakrishna Math Road, Mylapore, Chennai-600004. 

Editor: Swami Vimurtananda Managing Editor : Swami Gautamananda. 


WiTh our humble pRANAAMS 


AT The Lorus FeeT of 
Shree Ramakrishna Paramahamsa 


அதின்‌ அரா அலாய்‌ 
(டம்‌ 
- 
Champa 


ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம்‌ 51 ஆவணி - ஆகஸ்ட்‌ 2014 


Volume-94, Issue-8. Sri Ramakrishna Vijayam (Tamil Monthly) August 2014. Regd. with the Registrar of 


Newspapers for India under No. 1107/1957. Postal Registration Number : TN/CH(C)/221/12-14. Licenced to post 
without prepayment TN/PMG(CCR)/WPP-145/2012-14. Date of Publication : 24th of every month. 


-திருநெல்வேலி புராணம்‌ 


கல்லாத மூடனுக்கும்‌ கல்வி தரும்‌, கற்றறிந்தோர்‌ 
எல்லாரும்‌ மனமகிழ இசைத்தமிழின்‌ இயல்பு தரும்‌ 
நல்லாரை உறவாக்கும்‌ நலந்தரு நன்னெறியுதவும்‌ 


பொல்லாத வினை தீர்க்கும்‌ பொல்லாத குஞ்சரமே. 


